TOSYS 
SARASWATH 
கணபதி துணை . 

கா 
மஹாமஹோபாத்யாய -தாக்ஷணாத்யகலாநிதி 
Dr. உ . வே . சாமிநாதையரவர்களால் 

பரிசோதித்துத் 
தாம் நூதனமாக எழுதிய குறிப்புரையுடன் 

பதிப்பிக்கப்பெற்றது 


3184 


மதுரைத் 


சங்கம் 
, 


- 


THE 
MADURE 


செந்தமிழ்ப்பிரசுரம் - • 0 . 


மதுரைத் தமிழ்ச்சங்க முத்திராசாலை , 


மதுரை . 


1934 . 


- 


விலை அணா 6 . 


கணபதிதுணை , 


முகவுரை . 


திருச்சிற்றம்பலம் . 
காரேறு நெடுங்குடுமிக் கயிலா யன்காண் 

கறைக்கண்டன் காண்கண்ணார் நெற்றி யான்காண் 
போரேறு நெடுங்கொடிமே லுயர்த்தி னான்காண் 

புண்ணியன் கா ணெண்ணரும்பல் குணத்தி னான்காண் 
நீரேறு சுடர்ச்சூலப் படையி னான் காண் 

நின்மலன்கா ணிகரேது மில்லா தான்காண் 
சீரேறு திருமாலோர் பாகத் தான் காண் 
திருவாரூ ரான் காணென் சிந்தை யானே . ( திருநர் . தே . ) 

திருச்சிற்றம்பலம் . 


அந்தாதி . 
தமிழ்ப்பிரபந்தங்களுள் அந்தாதியென்பது ஒன்று . 
முதற்செய்யுளின் ஈற்றிலுள்ள எழுத்து அசை சொல் சீர் அடி முதலிய 
வற்றில் ஏதேனும் ஒன்று அடுத்தசெய்யுளின் முதலில் அமையவும் , 
* நூலின் இறுதிச்செய்யுளில் உள்ளது முதற்பாட்டின் முதலாக 
அமையவும் பாடப்படுவது . அவ்வந்தாதி யாப்புவகையாற் பலவாகும் . 
அவை , கலித்துறையந்தாதி வெண்பாவந்தாதி பதிற்றுப்பத்தந்தாதி 
முதலியனவாம் ; அவற்றுள் திரிபாகவும் யமகமாகவும் அமைந்தவை 
முறையே திரிபந்தாதியெனவும் யமகவந்தாதியெனவும் வழங்கப்படும் . 
திரிபைத் திருகலென்றும் திருக்கென்றும் கூறுவர் . திரிபும் யமகமும் 
ஒரே அந்தாதியிற் கலந்து வருதலும் உண்டு . இவ்வகை நூல்கள் சொற் 
றொடர் நிலைச்செய்யுளின்பாற் படும் . 


* இப்படி வருதல் மண்டலித்தலென்று வழங்கப்படும் . 

t “ குடந்தையந் தாதி திரிபா வொருசதங் கூறிடுவன் " என்றார் ஒரு 
பெரியார் . 


ii 


i 


சங்கர நயினார் கோயில் அந்தாதி 


படிப்பவர்களுக்குச்சொற்றோடரைப் பிரிக்கும் முறை , ஒரு சொல் 
லின் பலபொருள்கள் , பழையவரலாறு முதலியவற்றை எளிதில் அறிந்து 
கொள்ளவும் , ஞாபகசக்தியை அதிகப்படுத்தவும் தக்க கருவிகளாக 
இருத்தலின் , பண்டைக்காலத்தில் தமிழ்நாட்டில் இவ்வந்தாதிகள் ஆங் 
காங்குத் தமிழ் பயின்றுவரும் மாணாக்கர்களுக்குப் பள்ளிக்கூடத்திலே 
ஆரம்பத்தில் கருவி நூல்களாகக் கற்பிக்கப்பெற்றுவந்தன. திரிபுவகை 
யிற் புகலூந்தாதி , திருவேங்கடத்தந்தாதி முதலியவைகளும் , யமகத் 
தில் திருவரங்கத்தந்தாதி முதலியனவும் தமிழ் மாணாக்கர்களால் அங்ங 
னம் தொன்றுதொட்டுப் பயிலப்பட்டுவருகின்றன . நிற்க . 

சங்கர நயினார்கோயில் அந்தாதி . 
சங்கரநயினார்கோயிலந்தாதி 

என்பது 

பாண்டிநாட்டிலுள்ள 
தாகிய சங்கரநயினார் கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீசங்கரநாராயணப் 
பெருமான் விஷயமாகப் பாடப்பெற்றது . இது கூழையந்தாதி , வர 
ராசையந்தாதி எனவும் வழங்கும் . கூழையென்பதும் வரராசையென் 
பதும் சங்கரநயினார்கோயிலின் திருநாமங்கள் . இத்தலத்தில் ஒருபுற்றிற் 
பாம்பின் திருவுருவங்கொண்டு எழுந்தருளியிருந்த கருணைக்கடலாகிய 
சிவபெருமான் இங்கே இருந்த காட்டைச் செப்பஞ்செய்யவந்த மணிக் 
கிரீவன் என்பவனால் வெட்டப்பெற்று வாலற்றுக் கூழை யுருவத்தோடு 
அவனுக்குக் காட்சியளித்தமையின் கூழைப்பிரான் என்னும் திருநாமம் 
அவருக்கு ஆகிப் பின்பு கூழை யென்பது இத்தலத்திற்கும் ஆயிற்று . 
இதற்கு அருகில் ஒடும் ஆறு கூழையாறென்று வழங்கப்படுமென்பர் . 

ஸ்ரீராசபுரம் என்னும் வடமொழிப்பெயர் ராசையென மருவிற்று ; 
இராசவில்லிபுரத்தின் மரூஉவாகிய ராசையென்பதினின்றும் வேறுபாடு 
புலப்பட வாராசையென வழங்கப்பெற்றதென்று தோற்றுகிறது . 

இத்தலம் பாண்டி நாட்டிலுள்ள பஞ்சபூதஸ்தலங்களுள் பிருதுவி 
ஸ்தல மென்றும் சிவபெருமானுக்குரிய சுசு - மூர்த்தங்களுள் ஒன்றாகிய 
ஸ்ரீசங்கரநாராயண மூர்த்தத்திற்குரிய ஸ்தலமென்றும் நூல்கள் கூறும் . 

இப்பெயர் இத்தலத்திற்கு உண்மை இந்தத் தலத்திற்குரிய சாஸனத் 
திலுள்ள ஒருசுலோகத்தால் தெரியவருகிறது ( திருவாங்கூர்ச் சிலாசாஸனங் 
கள் , VI , ப. 90. ) 


* 


முகவுரை . 


iii 


( க ) 


என்னுடைய தமிழாசிரியராகிய மகாவித்துவான் ஸ்ரீ மீனாட்சி 
சுந்தரம்பிள்ளையவர்கள் இலக்கியபாடஞ் சொல்லிவருகையில் ஒரு 
முறை இந்நூலிலுள்ள , 

" இளந்தென் றலைவட வானல மென்னு மிகன்மதன்கா 
களந்தென் றலையமன் காணென வேங்குங் கடலகடு 
பிளந்தென் றலைவர் தழிப்பதெந் நாளெனும் பேதையிவ்வா 

வளந்தென் றலையி லெழுத்தெனுங் கூழை யரும்பொருளே " 
என் 

ற * செய்யுளை ஒன்றற்கு மேற்கோளாகச்சொல்லி , இது கூழையென் 
னும் ஒரு தலத்துக்குரிய அந்தாதியிலுள்ளதென்றும் அந்நூல் 
கிடைக்கவில்லையென்றும் எங்களுக்குச் சொன்னதன்றி இதன் சொல் 
நயம் பொருள் நயங்களை மிகவும் பாராட்டினார்கள் ; அளந்தென் தலையில் 
எழுத்தெனும் என்ற பகுதி மிகவும் அருமையாக அமைந்து இச்செப் 
யுளின் சுவையை அதிகரிக்கச் செய்கின்றதென்றும் சொன்னார்கள் . 
அக்காலத்தில் கூழையென்பது இன்ன தலம் என்று தெரியவில்லை . அப் 
பால் , வருபவர்களிடம் இந்த நூல் கிடைக்குமா வென்று அவர்கள் விசா 
ரித்தும் வந்தார்கள் ; கிடைத்திலது . கிடைக்கவில்லையே என்ற வரு, 
தம் அவர்களுக்கு இருந்துவந்தது . 

பின்பு நானும் விசாரித்து வந்தேன் . + கூழையென்பது இன்ன 
தலமென்பதும் , இவ்வந்தாதியின் ஆசிரியர் இன்னாரென்பதும் தெரிய 


ந்நூலைப் பெற்றுப் படிக்கவேண்டுமென்ற விருப்பம் எனக்கு 
மிகுதியாக இருந்து வந்தது . பலவகையில் முயன்றும் கிடைக்கவில்லை. 
சிலமாதங்களுக்குமுன்பு என்னிடமுள்ள பழஞ்சுவடிகளைப் பிரித்துப் 


அன்பர் தில்லையம்பூர்ச் சந்திரசேகா கவிராசபண்டிதர் தாம் பதிப் 
பித்த தனிப்பாடற்றிரட்டை இரண்டாமுறை ( 1878 ( D ) பதிப்பித்தபொழுது 
அவருடைய விருப்பத்தின்படி பல தனிப்பாடல்களை எழுதி அனுப்பினேன் . 
அவற்றுள் இந்தச் செய்யுளும் ஒன்று . 

1 ஏறக்குறைய 55 வருஷங்களுக்கு முன்பு திருவாவடுதுறையில் நான் 
இருந்தகாலத்தில் அங்கே ஒருசமயம் பாடங்கேட்கவந்த ஏழாயிரம்பண்ணை , 
தாமோதரம்பிள்ளையென்பவர் கூழையென்பது பசுவந்தனையென்னும் ஸ்தல 
மென்றும் , இந்நூலை இயற்றியவர் கடிகைமுத்துப்புலவரென்றும் கூறினர் . 


1 


iv 

சங்கர நயினார்கோயில் அந்தாதி 
பார்த்து வருகையில் தென்றிருப்பேரை ஏட்டுச்சுவடி ஒன்றன் மேல் 
கருடத்துதி என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தமை தெரிந்தது . அஃது 
இவ்வளவு பெரியதாயிராதே ! என்ற ஐயத்தால் வேண்டிய பக்குவம் 
செய்து ஒவ்வோரேடாகப் பிரித்துப் பார்த்தேன் ; பல ஏடுகள் பின் 
னர் ஒட்டிக்கொண்டிருந்தன . அவற்றிலுள்ள சில ஏடுகளிலிருந்த பாடல் 
களில் கூழை என்ற பெயர் காணப்பட்டது . உடனே எனக்கு உண் 
டான ஆனந்தத்திற்கு அளவில்லை . வேறொரு புதிய சுவடியும் அதில் 
இருந்தது . வரராசையந்தாதி என்ற பெயர் அதிற் காணப்பட்டது . 
இரண்டையும் பார்த்தபோது இரண்டும் ஒரு நூலாகத் தோற்றின . 
பின்னது பெரும்பாலும் முன் உள்ள பழைய பிரதியைப்பார்த்துப் 
பிரதிபண்ணப்பட்டதென்று தெரியவந்தது ; அதிற் சில வேறுபாடு 
களும் இருந்தன . 

இவ்வந்தாதி நூறுசெய்யுட்களுள்ளதேனும் கிடைத்தவை 93 
செய்யுட்களும் 99 - ஆவது செய்புளின் முதலடியுமே . 

செய்யுளின் முதலடியுமே. கூழைப்பெரு 
மானுடைய அந்தாதியாதலின் கூழைபாகவே கிடைக்கும்படி திருவருள் 
செய்வித்ததுபோலும் ! முற்றும் கிடைப்பின் அநுகூலமாகவிருக்கும் . 

இரண்டுபிரதிகள் கிடைத்தமையின் ஒன்றிற் சிதைந்திருந்த 
செய்யுட்பகுதிகள் மற்றதன் உதவியால் உண்மைவடிவமறிந்து ஒழுங்கு 
படுத்தப்பெற்றன . புதிய பிரதியில் 96 -செய்யுட்களும் 97 - ஆவது செய்யு 
ளின் முதலடியும் இருந்தன . அப் பிரதியின் இறுதியில் , அக்ஷபளு( ஹ 
ஆவணிமீ உரு- ம்உ சனிக்கிழமையும் அசுபதியிலேயுமெழுதி முற்றியது . 
முற்றிலும் இந்தச்சுவடி எழுதின பிறகு ரோகந்தீர்ந்தது ... சுப்பிரமணியக் 

வுள் துணை . குழைக்காதர் திருவடிகளே சரணம் . கா அயசுளு 
அற்பிசிமீ மைக்காப்புச் சாத்தியதென்றறியத்தக்கது என்பது எழு 
தப்பட்டிருந்தது . இதனால் அப்பிரதி எழுதப்பட்டகாலம் இற்றைக்கு 
123 

வருடங்களுக்கு முன்பென்பதும் இந்நூல் அதற்கு முன்பே 
இயற்றப்பட்டதென்பதும் தெரியவந்தன . 

இதற்குக் கூழையந்தாதி வரராசையந்தாதி என்ற பெயர்கள் பிரதி 
களிற்காணப்பட்டாலும் தமிழ்நாட்டில் கூழை , வாராசை என்ற பெயர்கச் 
அதிகமாக வழக்கில் இல்லாமையால் எல்லோருக்கும் விளங்கவேண்டிள் 
சங்கரநயினார்கோயிலந்தாதி என்னும் பெயர் புதிதாக அமைக்கப்பட்டது . 


கட 


முகவுரை . 


V 


இத்தலத்திற்கு ஒருலா உண்டு . அது குறிப்புரையுடன் சில 
மாதங்களுக்குமுன் என்னால் சிவநேசன் என்னும் பத்திரிகை மூலமாக 
வெளியிடப்பெற்றுள்ளது . 


நூலாராய்ச்சி . 


இந்நூலிற் பதினொருசெய்யுட்கள் ( 65-74,98 ) யமகமாக அமைக் 
துள்ளன; மற்றவை திரிபு ; எளிதிற் பிரித்துப் பொருள்காணும்படி 
செய்யுட்கள் அமைந்திருக்கின்றன . இந் நூலாசிரியர் இன்னாரென்று 
தெரியவில்லை ; ஆனாலும் , இவர் படிப்பவர்கள் எளிதிற் பொருள் அறிந்து 
கொள்ளும்படி சொற்களையும் சொற்றொடர்களையும் திரிபு பமகங்களில் 
அமைத்துப்பாடும் சிறந்தகவிஞர்கள்வரிசையிற்சேர்த்து எண்ணத்தக்கவ 
ரென்பது மட்டும் தெரிகிறது . இவருடைய வாக்கிலிருந்து இவர் 
வருத்தமின்றிச் செய்யுள் இயற்றும் திறமையுடையவரென்றும் , அகப் 
பொருட்டுறைகளைச்செவ்வனே அமைத்துப்பாடுவதில் வல்லவரென்றும் , 
சிவபெருமானுடைய திருவருள் ஒன்றனையே பற்றுக்கோடாக உடையவ 
ரென்றும் , 

உலகவழக்கிற்பயிலும் சொற்களையும் கருத்துக்களையும் 
- 
அமைத்துப்பாடும் இயல்பினரென்றும் தெரியவருகின்றது . 

1. தல விஷயங்கள் . 


இத்தலத்திற் கோயில் கொண்டெழுந்தருளியுள்ள மூர்த்தி கூழைப் 
பிரான் , சங்கரர் , சங்கரேசர் , சங்கரநாராயணர் , சிவசங்கரேசர் , ஆவுடை 
நாயகர் என்ற பலதிருநாமங்களை உடையவர் . இந்த நூலில் அங்கங்கே 
அவற்றைக் காணலாம் . சங்கரநாராயணராகச் சிவபெருமான் இத்தலத்து 
எழுந்தருளியிருப்பதை , “ கமழுந்து ளவக் கண்ணிக் கரும்புய லோர் 
பாகர் " 

( 70 ) , “ மாமனை யாவுடை மாதிடம் வைத்தவனே ( 77 ) என்று 
கூறியிருப்பதன்றி , 56 - ஆவது செய்யுளில் , பாம்பை அணிந்த 
சடையை உடையாய் , கவுத்து வமணியை அணிந்த மார்பையுடையாய் , 
பூமியிலும் வானுலகத்திலும் சோதியாகநிற்பாய் , அழகிய ஆகாயத்தை 
அளந்தாய் , சிவப்பான திருமேனியை உடையாய் , பச்சைநிறத்தையுடை 
யாய் , கூழையிலுள்ள சங்கரநாராயணனே ! என்று அவருடைய திரு 
வுருவ வருணனையாலும் ஆசிரியர் விளக்கியிருக்கிறார் . சங்கரநாரணர் 
என்ற திருநாமம் 98 - ஆவது செய்யுளில் அமைந்துள்ளது . 


vi 


சங்கர நயினார்கோயில் அந்தாதி 


அம்பிகையின் திருநாமம் ஆவுடைநாயகியென்பது . 
அது வட 
மொழியிற் கோமதி என்று வழங்கும் . இந்நூலில் ஆவுடை , ஆவுடைட 
நாயகி , ஆவுடைத்தோகை , ஆவுடைமாது , ஆவுடையம்மை என் 
அத் திருநாமம் பலவகையாகக் காணப்படுகிறது . 


இந்தத் தலத்தின் பெயர்களாகிய கூழை , சீராசை , சாசை , வாராசை 
என்பவை இந்நூலில் அங்கங்கே வந்துள்ளன . அவற்றுள் வரராசை 
யென்பது 23 - ஆம் செய்யுளில் எதுகையில் அமைந்திருக்கின்றது . 

தலவிருட்சம் புன்னை . அதனால் இதற்கு நாகவனம் , புன்னைவனம் 
என்னும் திருநாமங்கள் உண்டு . அவையும் இந்நூலின்கண் காணப் 
படும் . சிவபெருமான் புன்னைவிருட்சத்தினடியில் எழுந்தருளியிருத்தல் , 
" நினைவாரிதயம் நிறைந்திருப்பார் புன்னை நீழலுற்றோர் " ( 54 ) என்பதிற் 
சொல்லப்படுகிறது . 

ஆசிரியர் இத்தலவளங்களைப்பலபடியாகப்பாராட்டுகின்றார் : “ பைம் 
போதருந்திக் , கோவிக்கு மாவி புடைசூழுங் கூழை " ( 5 ) , " மலங்கு 
தலைப்படும் வாவிகள்சூழ் வரராசை (3 ) என்பவை முதலியவற்றால் 
வாவிவளத்தையும் , “ பொழில் மாகத் தளவுயர் சீராசை " ( 30 ) , " படரும் 
பலவு புடைசூழுங்கூழை ” ( 39 ) , “ காவில் வண்டுகள் தந்தந்தனமென்றிசை 
பாடுங் கூழை " ( 68 ) , பூங்கமு காரஞ் சொரி கூழை ( 76) என்பவை 
முதலியவற்றாற் பொழில்வளத்தையும் , “ செய்யல ருந்தண் கமல முத் 
தீனுந்தென் கூழை ” ( 52 ) , “ கமலவயற் கண்ணிக்கரும்பு ” ( 70 ), “ கண் 
ணின்மணி , காலங் கனலங் கழனியி ராசை " ( 72 ) என்பவை முதலியவற் 
றால் நிலவளத்தையும் , “ நவமணி மாளிகை சூழ் கூழை ” ( 56 ) , " கூழை 
யணிநகர்சூழ் வயலரு காவணங்காண் " ( 63 ) என்பவற்றால் நகரத்தின் 
செல்வச்சிறப்பையும் , “ அறந்திருந்தாநின்ற ராசை " ( 95 ) என்பதனால் 
அத்தலத்திலுள்ளார் அறம் செய்வாரென்பதனையும் , " இன்றே னனைய 
தமிழ் வாராசை " ( 19 ) , " தென்மலை பத்தமிழ்தேர் வரராசை " ( 37 ) என்ப 
வற்றால் அவர்கள் தமிழாராய்ச்சி செய்பவர்களென்பதையும் புலப்படுத்து 
கின்றார் . 


முகவுரை . 


vii 


1 


2. சிவபெருமான் பெருமை . 
சிவபெருமானுடைய பெருமைகளையும் திருவிளையாடல்களையும் திரு 
வுருவத்தையும் பலவகையில் அமைத்துப் பாராட்டுகின்றார் . அவர் அன் 
பர்க்கெளியவரென்பதை , கங் , காளா வாச மலர்ப்பதத் தோரெனக்கற்ற 
வரை , யாளர் " ( 28 ) , " என்றும் , இருந்தந் தியான மியற்று நல் லோரிதயார 
விந்தம் , திருந்தந்தி யாகன் " ( 31 ) , வந்தியா நின்ற பேர்க்கருள் கூழை 
யமலன் " ( 47 ) , “ நினைவா ரிதய நிறைந்திருப்பார் " ( 51 ) , " நறை , பெயலரு 
காவணங் கன்பர்க்குள்ளார் ( 63 ) என்பவை முதலியவற்றாலும் , அவர் 
அன்பில்லார்க்கு அரியவரென்பதை, " கழல் , மேனலங்கண்ணியுருகார்.... 
கலங்குவரே " ( 7 , “ இந்தப்பெற்றி செய்பார்க் கயலர் " ( 63 ) , “ பொற்றா 
ளின்மலர், ஆங்கமுகாரகஞ்செல்லார் " ( 76 ) , " அசேதனர்க்கெய்தார் " ( 89) 
என்பவற்றாலும் தெரிவிக்கிறார் . அவரை வணங்குவார்க்கு யமபயம் 
இராதென்பதனை , “ மலர்த்தாட் பணிசேர் , பித்துரு மத்தனை யோலிட் 
டியமன் பிடிப்பதின்றே ” ( 13} , " கூழை பரவு பிறை , அடரும் பல் அதுக்கி 
யமனம் மேல்வர வஞ்சுவனே " ( 39 ) , " கைதொழுமேற் , கைக்க யமன் 
றொடர் காலமெக் காலமக் காலமருள் , கைக்கயமன்று " ( 73 ) , “ இபம 
படர்க்கு மஞ்சேம் ” ( 90 ) என்று புலப்படுத்துகிறார் . அன்றி அவரு 
டைய தரிசனத்தால் இகபரவாழ்வு வருமென்பதனையும் ( 14) , குற்றங்க 
ளெல்லாம் நீங்குமென்பதனையும் ( 23 ) , அவர் பிறப்பை நீக்குவாரென்பத 
னையும் ( 45 ) , வரந்தருவாரென்பதனையும் ( 94) பயன்களாகக்கூறுகின்றார் . 

3. நெஞ்சறிவுறுத்தல் . 
நெஞ்சைவிளித்துச் சொல்லுவதாக இதிற் பலசெப்புட்கள் உள் 
ளன . அவற்றில் , நெஞ்சமே , நீ உலகில் உள்ள ஆசையை ஒழித்துக் 
கூழைத்தலத்திற்சென்று சிவபெருமானைப் பாவி அவருடைய திருநாமங் 
களைச் சொல்லிக் கைகூப்பிப் பணியநினைப்பாயாக . அதனால் நற்பயன் 
உண்டாகும் ( 39 , 41 ) என்று சொல்லுகின்றார் . " முத்தமிழ்கொண் , 
டியங்கத் தராதவர்பா னெஞ்சமே யென்கொ லேற்பதுவே " ( 42 ) என்ப 
தில் உலோபியரைச் சென்று பாடுதல் பயனின்றென்று எடுத்துக்காட்டு 
கின்றார் . அத்தகைய துன்பம் வராமல் தம் அடியார்களைச் சங்கரேசர் 


viii 

சங்கர நயினார் கோயில் அந்தாதி 
காப்பாரென்பதனை , " வரந்தருவார் ...... ஒண் , காந்தருவா வென்று 
லோபரையேத்துங் கருத்தறவே ( 94 ) என்பதனால் விளக்குகின்றார் . 
அவரைப்பணிதலொன்றனையே பெரும்பணியாகக்கொண்ட இவ்வாசிரியர் 
தம் கொள்கையை , “ நெஞ்சே ! வாராசைக் கதிரவன் நிகரும் அங்க , அலை 
நதி சூடி , என்று கைகூப்புவதே கருமம் ; கவலை இனி வேறு வைக்கக்கட 
வது இன்றே " ( 67 ) என்று கூறுகின்றார் . 

" கதி வீடருள , வரும் பாதகஞ்சமும் வாய்க்குங்கொலோ . ( 10 ) , 
" நினதருள் மாரித் திவலைப்பட , நின்றே னனைய வெனக்கெந்த நாள் வந்து 
நேர்படுமே " ( 19 ) , “ சீராசை நாதர் மலர்ப்பதத்திற் , போகத்தளவுள மெந் 
நா ளெனக்குப் பொருந்துவதே ( 30 ) , " எந்தா ளடைவனின் பாதத் 
தையே ” ( 34 ) , " என் னெஞ்சகம் வீற்றிருக்க ... என்று காண்பதுவே ” 
(59) , " வாப்புரந் தென்னையங் காள மதிப்பதென்றே ” ( 83 ) , " திகம்பரர்க் 
கன் , பிலக மெழுகி னுருகேம் வெவ்வேறெய்து மைம்புலனை , விலகம் 
எழுபவ மெவ்வாறிங் கோயும் ” (96 ) , “ உள்ள முருக வொழியாத பாவி 
யுள்ளத்திலுள்ள , கள்ள முருக வருள்வதென்றோ" ( 97 ) என்பவற்றால் 
ஆசிரியர் சிவபெருமானுடைய திருவருளைப் பெறவேண்டுமென்ற ஆவல் 
மிக்கவரென்பது அறியப்படுகின்றது . 

4. பிறதலச் செய்திகள் , 
" கடுங்கலியானை கரும்புணக்கண்டவன் " ( 45 ) , “ வந்திக் கமலங் 
கவிர்சடை மேல்வையை மண்சுமந்தோர் ” ( 43 ) என்பவற்றில் மதுரைத் 
திருவிளையாடல்களையும் , இயலருகாவணம் சங்கத்திலேறு மிறைவர் 
( 63 ) என்பதில் சங்கப் புலவராக இருந்து அத்தலத்தில் தமிழைப் பாது 
காத்ததையும் கூறியிருக்கிறார் . “ கநகசபை வாணா " ( 60 ) என்பதில் 
சிதம்பரதலத்திலுள்ள பொன்னம்பலத்தைச் சொல்லியிருக்கின்றார் . 

92 - ஆம்செய்புளில் “ என்பரிவைத்தனு வாக்கி தன் தந்தை ” என்ப 
தனால் ஞானசம்பந்தர் முருகக்கடவுளவதாரம் என்னும் கொள்கையை 
இவ்வாசிரியர் உடையவரென்று தெரிகின்றது . 


முகவுரை 


5. பொருளிலக்கண அமைதி . 
இந்நூலின்கண் 

அகப்பொருட்டுறைகளாகவும் புறப்பொருட் 
இறைகளாகவும் அமைந் துள்ள செய்யுட்கள் பல . கூழைப்பிரானைக் 
கிளவித்தலைவராகக்கொண்டு பாடப்பெற்றவை யாவும் புறப்பொருட்கிளவி 
களுள் கடவுண்மாட்டு மானிடப்பெண்டிர் நயந்தபக்கத்தின் வகையின 
வாகும் . இவ்விருவகையிலும் தலைவன் தலைவி பரங்கி செவிலி கண்டோர் 
என்பவர்களின் கூற்றாகப் பல துறைகள் இருக்கின்றன . 

தலைவன் கூற்றுக்களுள் வண்டோச்சி மருங்கணை தல் ( 66 ) , மடலேறத் 
துணிதல் ( 72 ) , ஐயம் ( 54 ) , இடையூய கிளத்தல் 189 } முதலிய துறை 
களும் , தலைவிகூற்றுக்களுள் சந்திரோபாலம்பனம் ( 17 ) , கிளிவிடு தூது 
( 43), இரவு நீடுபருவரல் ( 63 ) , காமமிக்ககழிபடர்கிளவி ( 82 ) முதலிய 
துறைகளும் , பாங்கி கூற்றுக்களுள் இரவுக்குறிவிலக்கல் ( 6 ) , நாரைவிடு 
தூது ( 21 ), வெறிவிலக்கு ( 49 , 93 ) , உலகியலுரைத்தல் ( 64 ) , தலை 
வனைநகுதல் (36) முதலியனவும் , செவிலிகூற்றுக்களுள் உடன்போக்கின் 
கண் இரங்கல் ( 38 ) , தலைவியின் நிலைக்கிரங்கல் ( 4 , 15 , 95 ) முதலியன 
வும், மிக்கோர் ஏதுக்காட்டலாகிய கண்டோர்கூற்றும் ( 10 ) வந்துள் 
ளன . 50 - ஆவது செய்யுளிற் கூடற்சுழிபைப்பற்றிய செய்தி சொல்லப் 
படுகிறது . 

6. தமிழ் . 
இவ்வாசிரியர் தமிழை , இன்றேனனைய தமிழ் ( 19 ) , தென்மலையத் 
தமிழ் ( 37 ), முத்தமிழ் ( 42 ) என்று பாராட்டுவார் . 

1. அணி அமைதி . 
இதன்பால், நிரனிறை பரிவர்த்தனை தன்மைநவிற்சி உவமை 
உருவகம் சொற்பின்வருநிலை முதலிய அணிகள் அங்கங்கே அமைந் 


துளளன . 


8. உவமைகள் . 


எடுத் 


உலகவழக்கில் மிக்குவழங்கும் உவமைகள் சிலவற்றை இவர் எ 
தாளுகின்றார் . சிவபெருமானுக்கு ஆமலகக்கனியை உவமிக்கின்றார் ( 1 ) . 
அகங்கனலிற் , றானா கரக்கு நிகரா யுருகுவர் " ( 3 ) , “ அனல தன்மேன் 
மெழுகானதென்னங்கம் ( 69 ) , " அக மெழுகினுருகேம் " ( 96 ) என்பு 

b 


சங்கர நயினார்கோயில் அந்தாதி 


5 


வற்றில் அனலால் உருகும் அரக்கும் மெழுகும் , " கானலங் கண்ணி 
யுழன்மா னெனவுட் கலங்குவரே ” ( 7 ) என்பதில் கானலை நீசென எண்ணும் 
மானும் , உலக மெழுமென் குமிழியென்பார் " ( 96 ) என்பதில் நீர்க் 
குமிழியும் எடுத்தாளப்படுகின்றன . வெங்கணைபடுபுண், காரங் கடுக்க 
யமவாதை யுற்றிடுங் காலத்திலே " ( 71 ) என்பதில் யமவானதக்குப் புண் 
ணுக்கு இடும் காரம் உவமை கூறப்படுகின்றது . 

9. உலக வழக்கு : 
சாதாரணமாக உலகவழக்கத்தில் உள்ள சொற்களும் , சொற்றே 
டர்களும் , கருத்துக்களும் இதில் வந்துள்ளன . வருத்தப்படுபவர்கள் 
தங்களைப் பாவி என்று நொந்து கொள்வதுண்டு . அந்த வழக்கத்தை 
இதில் , " ஒருபாவிபெற்ற அஞ்சம் " ( 4) என்று செவிலியும் , “ இனி 
அந்திபட்டாற் பாவிக்கு மாவிற் குயில்பகை " ( 5) என்று தலைவியும் , 
உள்ள முருக வொழியாத பாவி ” (97 ) என்று கவியும் தம்மைக் கூ 

கூறிக் 
கொள்ளும் பகுதிகளிற் காணலாம் . வருத்தத்துக்குக் காரணமானவர் 
களையும் பாவி என்று வைவது இயல்பு ; அவ்வியல்பு , படுபாவிமதன் " 
( 57 ) , பாவிக்கருங்கங்குல் " ( 65 ) என்பவற்றில் காணப்படுகிறது . 
வருத்தமுறுகின்றவர்கள் , “ இது தலையிலெழுத்து ” என்று சொல்லும் 
வழக்கு , “ என் தலையி லெழுத்தெனும் " ( 9 ) , “ வம்பு லிபித்தா னயனிந்த 
வொண்டொடிக்கே " ( 11 ) , " அனத்தன் விதித்ததிவ்வாறு " ( 16 ) என்ப 
வற்றிற் குறிப்பிக்கப்பட்டிருக்கின்றது . சொல்பவருடைய தைரிய முத 
லியவற்றைப் புலப்படுத்தும் அட என்ற சொல்லை “ அடவா ரண 
மதனா” ( 29 ) என்றும் , வியப்பைத்தெரிவிக்கும் அம்மா என்ற சொல்லை , 
" மாவை அமா தழையா லிவர் தா மெய்தவாறு நன்றே " ( 36) என்றும் , 
மிக்கவருத்தத்தைக்குறிக்கச் சொல்லும் சிவசிவ என்பதை , “ சிவசிவ 
நச்சராவு மிலையோ ” ( 36 ) என்றும் உலகவழக்கோடு பொருந்த இவ்வா 
சிரியர் எடுத்தாண்டிருக்கிறார் . சென்று தான் பெறலே தென்னில் , 
அங்கே ....வில்வேடன்கை யேவைந்துமே ( 15 ) என்பதில் வினாவிடை 
யாக ஒரு கருத்தைச் சொல்லும் உலக இயல்பு புலப்படுகின்றது . “ என் 
செய்தா னோடினானே " ( வி . பா .) என்பதில் வில்லிபுத்தூராரும் , 
பிறரும் இங்ஙனம் ஆண்டிருக்கிறார்கள் . பலமுறை பேசுவதைக்குறிக்க 
அளத்தல் ( 9 ) என்னும் சொல்லையும் , விரும்பி மேற்கொண்ட காரியம் 


முகவுரை 


xil 


என்னும் பொருளில் பிடிப்பது ( 14 ) என்பதனையும் , நேரமில்லாத 
என்ற பொருளில் ஒழியாத ( 97 ) என்பதனையும் இதனுட் காண 
லாம் . அருமந்த , நஞ்சு ( நைந்து ) முதலிய மரூஉமொழிகள் இதில் 
இடையிடையே வந்துள்ளன . 


10. வடசொற்களும் சொற்றொடர்களும் . 


இடையிடையே வடசொற்களும் சொற்றொடர்களும் பயின்று 
வந்திருக்கின்றன . அஞ்சம் , அயிராவணம் , அநத்தம் , நித்தம் , பிர 
சங்கம் , வித்துருமம் முதலிய வடசொற்றிரிபுகளும் , வடவானலம் , 
வேலாவலையம் , பாதாரவிந்தம் , விரகானலம் , தராதலம் , முகாரவிந்தம் , 
சந்த்ரோதயம் , மகராலயம் முதலிய வடசொற்றொடர்களும் இதன்கண் 
காணப்படுகின்றன . கோகிலம் என்ற சொல்லைக் கோகுலம் (8 ) என்று 
ஆண்டுள்ளார். இந்த ஆட்சி பரிபாடல் முதலிய பழந்தமிழ் நூல்களிலும் 
கண்டதாகும் . லிபி என்பதிலிருந்து லிபித்தான் ( 11 ) என்னும் வினை 
முற்றை ஆக்கிக்கொண்டிருக்கின்றனர். கிருபை என்பது கிறுபை என 
ஓரிடத்தில் வந்துள்ளது ( 43 ) ; இங்கனம் வரும் வடசொற்றிரிபுமொழி 
களில் வல்லின றகரத்தைக்கோடல் பழைய நூல்களில் எதுகையிலும் 
பிறவிடங்களிலும் பயின்றுவந்த வழக்காதலின் பிரதியிலுள்ள அச்சொல் 
அங்கனமே பதிப்பிக்கப்பெற்றது . 


11. அரும்பதங்கள் . 


குருக்கும் ( 32 ) ஊர்வர் , கூர்வர் ( 44 ) முகாரவிசை ( 76 ) முதலிய 
புதுப்பிரயோகங்களும் சற்பனை , கற்பனை , இடுவந்தி , முருகல் முதலிய 
அரும்பதங்களும் இதிற் காணப்படும் . 


12. போலிகளும் விகாரங்களும் . 


தீரிபையும் யமகத்தையும் நோக்கிப் போலிகளும் விகாரங்களும் 
மற்ற அந்தாதிகளில் இருப்பது போல இதிலும் வந்துள்ளன . “ போன க 
னஞ்சு " ( 18 ) , காலங்கனலம் " ( 72 ) என்பவைபோன்ற இடங்களில் 
தந்நகரத்திற்கு றன்னகரம் வந்திருத்தலும் , அது போலவே றன்னகரத் 
திற்குத் தந்த காம் வந்திருத்தலும், திகைக்கப் ( 73 ) , உவமபிலாய 


xii 


சங்கர நயினார் கோயில் அந்தாதி 


( 77 ) என்பவை போன்ற இடங்களில் ஐ காரத்திற்கு அகரமும் யகரமும் 
வந்திருத்தலும் , மாலையிராவணப்பாகன் ( 38 ) , அல்லையரும் ( 19) 
என்பலைபோன்ற இடங்களில் பகரத்திற்கு முன்னுள்ள அகரத்திற்கு 
ஐகாரம் வந்திருத்தலும் , அமா ( அம்மா ), அளி ( அள்ளி ), அலை 
( அல்லை ), புலி ( புல்லி) , புனை ( புன்னை ) என்பன போன்ற இடைக்குறைச் 
சொற்கள் வந்திருத்தலும் காண்க . இவைகளெல்லாம் திரிபுயமகங்களை 
நோக்கி வந்தன என்று கொள்ளற்பாலன . 

13. பிறநூற் கருத்துக்கள். 
சங்கமருவிய நூற்பிரயோகங்களும் தேவாரம் , திருவாசகம் முதலிய 
திருமுறைப் பிரயோகங்களும் பிற தமிழ்நூற் பிரயோகங்களும் இந் 
நூலின்கண் அங்கங்கே அமைந்திருப்பதைக் குறிப்புரையினால் அறி 
யலாம் . அவற்றால் ஆசிரியர் பல நூலறிவுடையவர் என்பது விளங்கும் . 

இத்தகைய அரிய நூலைக் குறிப்புரையுடன் வெளியிடச்செய்வித்த 
திருவருளை நினைந்து வழுத்துகின்றேன் . இந்நூல், தமிழ்ப் பிரபந்தங் 
களை விரும்பிப் படிக்கும் அன்பர்களுக்கு மிகவும் இனியதாகத் தோற் 
றும் என்பதில் ஐயமில்லை . 

நூலை முற்றும் பெற்றுப் படிக்கவேண்டுமென்ற ஆர்வத்தோடு 
மிருந்த என்னுடைய தமிழாசிரியர் மகாவித்து வான் ஸ்ரீ மீனாட்சிசுந் 
தரம்பிள்ளையவர்கள் இதனைப் பார்க்கவில்லையே 

பார்க்கவில்லையே யென்ற வருத்தம் 
உண்டாகி என்னை வருத்துகின்றது . 

இதனை ஆராய்ச்சி செய்யும்பொழுதும் பதிப்பிக்கும்பொழுதும் 
உதவியாக இருந்த அன்பர்களுடைய க்ஷேமத்தைக்குறித்து ஸ்ரீஆவுடை 
நாயகியையும் கூழைப்பிரானையும் பிரார்த்திக்கின்றேன் . 

இப்பதிப்பைச் செந்தமிழ்ப்பத்திரிகைவாயிலாக வெளியிடச்செய் 
வித்த மதுரைத் தமிழ்ச்சங்கத்தாரது அன்புடைமை பாராட்டற்பாலது . 
சென்னை , 

இங்ஙனம் , 
10-3-1934 . ) 

வே . சாமிநாதையர். 


உ 


2 


கணபதி துணை . 


சங்கர நயினார்கோயில் அந்தாதி . 


விநாயகர் காப்பு . 


வெண்பா. 


ஞானவர ராசையொடு நாடவருள் சங்கரற்கன் 
பான வரராசை யந்தாதி- தானவில 
வெஞ்சமரு வந்தவடி வெங்காடத் தந்திமுகன் 

கஞ்சமரு வந்தவடி காப்பு . 
( குறிப்புரை ,) ஞானவார் நாட - சிவஞான த்தையுடைய பெரியோர் நாடும்படி . 
வரபாசை - சக்கரநயினார் கோயில் , சங்கரற்கு நவில் ; நவிலுதல் - சொல்லுதல் . 
சங்கானென்பது இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்வாமியின் திருநாமம் , 
வெஞ்சமரை உவந்த வடி - மதம்பெருகுகின்ற . கரடம் - மதம் பாயும் சுவடு , 
கஞ்சம் மரு வந்த - தாமரையின் வாசனை பொருந்திய , 


நூல் . 


1. பார்தந்த நான்மறை யோன்பணி ராசைப் பரமவிண்ணு 

ளார் தந்த மாமல கக்கனி யேயென் றகத்துள்வைக்கும் 
நேர்தந்த மாமருங் காவுடை நாயக நீள்புழைக்கை 

ஓர்தந்த மாமத யானை தந் தாயென் றுரைநெஞ்சமே . 
( த -உரை . ) ராசை - இத்தலத்தின் திருநாமம் , தம் தம் - தங்கள் தங்க 
ளுடைய , ஆமலகக்கனி நெல்லிக்கனி; " சிந்தித்தெழுவார்க்கு நெல்லிக்கனியே . ” 
" அங்கை நெல்லியின் பழத்திடை யமுதே " ( தே . சுநீதா .) விண்ணுளார் அகத் 
துள் வைக்கும் . தந்து நேர் அம் மருங்கு - நூலைப்போன்ற அழகிய இடையை 
யுடைய ; நேர் நண்மையுமாம் , ஆவுடைநாயக - ஆவுடையம்பிகையின் நாயகரே ; 
“ ஆவுடை நாயகனே ( 20 ) என்பர் பின் , ஓர் தந்த மாமதயானை - விநாயகர் 
தந்தாய் - தந்தையே . 


நெஞ்சமே உரை 


2 


சங்காநயினார் கோயில் அந்தாதி. 


2 . உரைக்கடங் காதண்ண லேகயல் பாய வுடைந்தகஞ்ச 

விரைக்கடங்காத வயல்பாயுங் கூழைபில் வித்தகர்வெண் 
திரைக்கடங் காதரத் தோடயின் றோர்பொற் சிகரநெடு 

வரைக்கடங்காத வளர்முலை யார்கண் மருட்டியதே . 
( த - உரை . ) உரைக்கு அடங்காது ; உ.ரைக்கு - சொல்லில் . அண்ணலே 
யென்றது பாங்கனைநோக்கி . கஞ்ச விரைக் கள் தங்காது அ வயல் பாயும் ; அ - 
அழகு . கூழை - இத்தலத்தின் திருநாமம் . வெண்டிரைக்கடுவை ; கடு - விஷம் . 
அங்கு ஆதரத்தோடு , 

மலையின்பக்கத்தில் , கடம் காத - குடத்தைக் 
காதுதற்கு . 

அண்ணலே , தலைவியின் கண்கள் என்னை மருட்டினமை உரைக்கு அடங் 


வரை - 


காது . 


இது , தலைவன் பாங்கனுக்கு உற்றதுரைத்தல் . 

“ விரித்துச் சொலற்கென்றனான்முடியா தன்ப ............வரிக்கண்மின் 
னாரக் குசத்தா லதனை மடக்கியதே " ( கோடீசீசுரக்கோவை , சசு ) என்பது 
தனோடு ஒப்பிடற்பாலது . 


3. தேனா கரக்குளிர் மென் பூச் சொரிந்தயன் செங்கணெடு 

மானா கரக்கு மதியணிந் தோய்வர ராசைவெள்ளை 
ஆனா கரக்குன் றுரித்தோயென் றேத்தி யகங்கனலிற் 

ரானா காக்கு நிகரா யுருகுவர் தஞ்சமென்றே . 
( கு -உரை . ) தேன் ஆகாம் - தேனுக்கு இருப்பிடமாகிய , அயனும் நெடு 
மாலும் நாகரும் ( தேவரும் ) : எழுவாய் . அக்கு மதி அணிந்தோய் ; அக்கு - உருத்தி 
ராக்கம் ; சங்குமணியுமாம் . வெள்ளை ஆனா; ஆன் , இடபம் . காக்குன்று 
யானையை . அகம் - மனம் . கனலில் ஆகு அரக்கு நிகராய் - நெருப்பைச் சார்ந்த 
அரச்கை ஒத்து ; தான் : அசைநிலை , தஞ்சம் - பற்றுக்கோடு , 

அயுன் முதலியோர் ஏத்தித் தஞ்சமென்று உருகுவர் . 
4. தஞ்ச மளிக்க வருகூழை நம்பர்கைத் தாமரையால் 

நஞ்ச மளிக்களம் வைத்தருள் வோர்கறை பூத்தமலர்ப் 
பஞ்ச மளிக்கண் மருவா ரினியொரு பாவிபெற்ற 

அஞ்ச மளிக்கண் ஒயிலாதெவ் வாறுய்யு மாவியுமே 
( கு - உரை . ) தஞ்சம் அளிக்க - பற்றுக்கோட்டை அளித்தற்கு . நஞ்சம் 
கைத்தாமரையால் அள்ளி - விடத்தைத் திருக்கரத்தால் அள்ளி , களம் - கண்டத் 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 

3 
தில் , மலர்ப் பஞ்சு அமளிக்கண் - மலரையும் பஞ்சையும் உடைய படுக்கையில் . 
அஞ்சம் - அன்னம் போல்வாள் . நற்றாய்க்கும் தனக்கும் உள்ள ஒற்றுமை 
பற்றிப் பாவி பெற்ற அஞ்சமென்றான் ; " அணங் கென்வயிற்றிற் , பிறந்திருந் 
தாள் ” ( 95 ) என்பர் பின் , அளிக்கண் - வண்டைப்போன்ற கண்கள் . துயிலாது . 
துயிலமாட்டாள் . ஆதலால் அவள் ஆவி எவ்வாறு உய்யும் ? இது கூழைநாயகரை 
யே கிளவித் தலைவராகக்கொண்டு கூறியது . 


கூழைநம்பர் மருவார் ; அஞ்சம்போல்வாள் அளிக்கண் துயிலாள் ; அவள் 
ஆவி எவ்வாறு உய்யும் ? 

இச் செய்யுள் செவிலிகூற்று . 
5. ஆவிக்கு மாவி யனையமின் னேயினி யந்திபட்டாற் 

பாவிக்கு மாவிற் குயில்பகை வேய்பகை பாய்பகழிப் 
பூவிக்கு மாவில் பகையா ருரைப்பர்பைம் போதருந்திக் 

கோலிக்கு மாவி புடைசூழுல் கூழைக் குழகருக்கே , 
( த - உரை .) ஆவிக்கும் ஆவி அனைய - உயிர்க்கும் உயிரைப் போன்ற ; 
உம்மை: உயர்வுசிறப்பு . மின்னேயென்றது தோழியை. அந்தி பட்டால் - அந்திக் 
காலம் தோன்றுமாயின் ; படுதல் - தோன்றுதல் . பாவிக்கு - பாவியாகிய எனக்கு . 
மாவிற் குயில் - மாமரத்திலுள்ள குயில் , வேய் - புல்லாங்குழல் . பகழிப் பூ - 
அம்புகளாகிய பூக்கள் , இக்கு மா வில்- கரும்பாகிய பெரிய வில் , போது அருந்தி - 
பூக்களை உண்டு , கோ - பசுக்கள் , விக்கும் - விக்கிக்கிடக்கும் . ஆவி - குளம் . 
குழகர்: 6 , 29 ; " குழகன் குடமூக்கு தே . 

கூழைக் குழகருக்கு யார் உரைப்பார் . 
இது தலைவி கூற்று . 


6. குழகரி மாசலக் கொம்பொரு பாகங் குடியிருக்கும் 

அழகரி மாலயன் போற்றிய கூழை பமலர் வெற்பின் 
மழகரி மான வருமண்ண லேநின்று மண்டுகொலை 

பழகரி மாவுண் ணிரவிங்கு வேரல் பான்மையன்றே . 
( 5 - உரை . ) குழகர்- இளமைப்பருவத்தையுடையவர் . இமாசலக்கொம்பு - 
உமாதேவியார் . அழகர். இந்த மாலும் அயனும் போற்றிய . 
மழ 

கரி 
ளமையையுடைய யானையை ஒப்ப , கொலை பழகு அரி - கொலையிற் 
பழகிய சிங்கமானது . மா உண் இரவு - யானையை உண்ணும் இரவில் , 
பான்ன 

முறைமை . 
இது பாங்கி தலைவனை இரவு வரல் விலக்கல் . 


மான - 


மை - 


4 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


7. பானலங் கண்ணி யொருபாகர் முக்கட் பரமர்மலர்த் 

தேனலங் கண்ணிறை தென் கூழைச் சங்கரர் செய்யகழல் 
மேனலங் கண்ணி யுருகா சரும்புனல் வேட்டுவெறுங் 
கானலங் கண்ணி யுழன்மா னெனவுட் கலங்குவரே . 


2 


( கு - உரை . ) பானல் அம் கண்ணி - கருங்குவளைமலர்போன்ற அழகிய 
கண்ணையுடைய உமாதேவியார் . மலர்த்தேன் - பூக்களிலுள்ள தேனானது . அலம் 
கண் நிறை - கலப்பை சென்ற இடத்தே நிறைந்திருக்கும் ; “ மதுவானிறைந்த 
தேக்க மலத்து வழியே பாக்கும் திருப்புகலூர் ” ( திருப்புகலூரந்தாதி , க . ) 
சுழல்மேல் நலம் - திருவடிக்கண்ணுள்ள இன்பத்தை ; மேல் - இடம் , கண்ணி - 
கருதி . வேட்டு - விரும்பி , கானல் அங்கு அண்ணி - பேய்த்தேரையுடைய 
அவ்விடத்தை அடைந்து , அலக்க ணெனற்பாலது திரிபுநோக்கி மெலிந்து 
நின்றது . இவ்வாறே பின்வரும் வேறுபாடுகள் பலவற்றையும் திரிபுநோக்கி 
வந்தனவென்று கொள்க . 


உருகார் கலங்குவர் என்க . 


3. கலங்கு தலைச்செய் தருள்வேல் விழிவளை கந்தரங்கோ 

குலங்கு தலைச்சொன் முகிலோதி நூலிடை கோங்கமூலை 
மலங்கு தலைப்படும் வாவிகள் சூழ்வர ராசையெந்தை 

இலங்கு தலைக்கண்ணி சூடும் பிரான்வெற் பிளங்கொடிக்கே, 
( த - உரை .) கலங்குதலைச் செய்து அருள் விழி வேல் - முன்னர்க் கலங்கு 
தலைச்செய்து பின்னர் அருளுகின்ற விழிகள் வேல்போல்வன ; " இருநோக் கிவ 
ளுண்க ணுள்ள தொருநோக்கு , நோய்நோக்கொன் றந்நோய் மருந்து " ( குறள் , 
ககக ) ; " மாண்பி னஞ்சு மமிர்தமுமே போல்குணத்த பொருகயற்கண் 
(சீவகசிந்தாமணி , கசுஎ ) ; “ பிணியு மதற்கு மருந்தும் பிறழப் பிறழமின்னும் , 
பணியும் புரைமருக் குற்பெருந் தோளி படைக்கண்களே ” (திருச்சிற்றம்பலக் 
கோவையார் , ரு . ) கந்தரம் வளை - கழுத்து வளைபோல்வது ; வளை - சங்கம் . 
ஓதி - கூந்தல் . குதலைச்சொல் கோகுலம் ; கோகுலம் - குயில் ; “ கோகுலமாய்க் 
கூவுநரும் , ஆகுல மாகுநரும் ( பரிபாடல் , க : சுரு - சு ) ; " மாகுல வல்லியின் 
மஞ்ஞை யாடல்போற் , கோகுல மார் தருக் குழாத்தின் , " கோகுலப் பறவையுங் 
கொல்லு மோவென்பான் ( கந்தபுராணம் , திருநாட்டுப்படலம் , சக ; குமார 
புரி , சஅ . ) கோங்கம் - கோங்கரும்பு . மலங்கு தலைப்படும் - மலங்குமீன்கள் 
கலந்திருக்கின்ற. தலைக்கண்ணி - தலைமாலையை ; " தலைமாலை தலைக்கணிந்து 
( தே ) ; “ விரிசடைமேற் , றிரைவளர் கங்கை நுரை வளர் தீர்த்தஞ் செறியச் 


உ 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 

5 
செய்த , கரைவளர் வொத்துள தாற்சிர மாலையெங் கண்டனுக்கே " ( பொன் 
வண்ணத்தந்தாதி , உ அ . ) பிரான் வெற்பு - சங்கரரது மலையிலுள்ள . 


இது தலைவன் பாங்கனுக்குத் தலைவியின் இயல் இடம் கூறல் . 


பீ - ம் , " வாவிக ளார்வர ராசை " 


9 . 


இளந்தென் றலைவட வானல் மென்னு மிகன் மதன்கா 
களந்தென் றலையமன் காணென வேங்குங் கடலகடு 
பிளந்தென் றலைவந் தழிப்பதெந் நாளெனும் பேதையிவ்வா 
றளந்தென் றலையி லெழுத்தெனுங் கூழை வரும் பொருளே , 


( கு - உரை . ) இளந் தென்றலை - இளைய தென்றற்காற்றை , வடவானலம் 
என்னும் - வடவைத்தீ என்று சொல்லுவாள் . மதன்காகளம் - குயிலை ; காகளம் - 
காளம் . தென் தலை யமன் காண் என எங்கும் தென்பாலுள்ள எமனென்று எங்கு 
வாள் , கடல் அகடு - கடலின் நடுவை . என்று - சூரியன் . அல்லை - இருளை . 
என்று பிளந்து வந்து அல்லை அழிப்பது எந்நாள் என்பாள் . பேதை - தலைவி; 
எழுவாய் , அளந்து - இடைவிடாமற் பேசி ; வழக்கு . என் தலையில் எழுத்து . 
இத்துன்பத்திற்குக் காரணம் என் தலையெழுத்தே . எனும் - என்று சொல்லு 
வாள் . 


இது பாக்கி கூற்று 
பி - ம் . " பிளந்தென் றலைவந் துதிப்பதெந் நாள் 


10. அரும்பா தகஞ்சன னந்தொறுஞ் செய்குவ தன்றியுன்னை 

விரும்பா தகஞ்சமன் விட்டுவி டான்கதி வீடருள 
வரும்பா தகஞ்சமும் வாய்க்குக் கொலோவிய வானளித்த 
கரும்பா தகஞ்சலி விண்ணோர்செய் கூழைக் கறைக்கண்டனே . 


( கு - உரை. ) பாதகம் - பாதகத்தை . அகம் உன்னை விரும்பாது ; அகம் 
மனம் . சமன் - யமன் . கதியாகிய வீடு - முத்தியை . அருள - அருளுதற்கு . 
பாதகஞ்சம் - தேவரீருடைய திருவடித்தாமரைகள் . இமவான் அளித்த கரும்பு - 
உமாதேவியார் ; “ வாமக்கரும்பு மனைக்கரும்பா மாரூசர் ” (திருவாருர் நான்மணி 
மாலை , க . ) தகு அஞ்சலியை . 

கூழைக் கறைக்கண்டனே ! பாதகஞ்சம் வாய்க்குங்கொலோ. 


பி - ம் . 


வீடளிக்க " 


6 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


11. கறையர வம்புலி சூடிய கூழைக்கங் காளர்சது 

மறையா வம்புலி வாழ்புர மாய்த்தவர் மங்கைபங்கர் 
முறையா வம்புலி போற்றீச ரென்று மொழிந்தவர்பால் 
உறையா வம்பு லிபித்தா னயனிந்த வொண்டொடிக்கே . 


( த - உரை . ) கறை அரவு - விஷத்தையுடைய பாம்பையும் , அம்புலி - 
சந்திரனையும் , சதுமறையர் - நான்குவேதத்தை அருளிச்செய்தவர் . அவம் 
புல்லி வாழ் புரம் - வீண்செயலை மேற்கொண்டு வாழ்ந்த திரிபுரங்களை ; உடைய 
வாதுதொழில் உடையவற்றின்மேல் ஏற்றப்பட்டது . அரவம் முறை - முழக் 
கத்தையுடைய வேதங்களும் ; முறை - வேதம் ; “ மும்முறையாலும் வணங்கப் 
படுகின்ற முக்கணக்கன் " ( பொன்வண்ணத்தந்தாதி , அஎ ) ; முறை - நூலு 
மாம் ; “ இறைநில மெழுதுமு னிளைய பாலகன் , முறைவரை வேனென முயல்வ 
தொக்குமால் " ( கந்தபுராணம் , அவையடக்கம் , க . ) புலி - வியாக்கிரபாதரும் . 
என்று மொழிந்தவர் - என்று துதிப்பவர் . அர - அரனே . வம்பு லிபித்தான் - 
பழிமொழியைப் பெறும்படி எழுதினான் ; " பெண்கொடியார் , வெய்யவம்பு " 
( 22 ) என்பர் பின் ; “ வம்புச்சொற்றிக்குமார நைவார் பழமலையந்தாதி , அ . 


அயன் இவ்வொண்டொடிக்கு வம்பை லிபித்தான் . 


இது பாங்கி கூற்று. 


12 . 


தொடிகைக்கு நீங்குந் துகிலிழந் தேங்குந் துயரினயர் 
வடிகைக்கு நீலி யனையிவ ளாவி வலியவிடும் 
படிகைக்கு நீபெண் பழிகைக்கொ ளாது கண் பார்த்தருளெல் 
விடிகைக்கு நீள்பொழில் சூழ்வர ராசையில் வித்தகனே . 


( த - உரை . ) தொடி - வளையல் , கைக்கு - கைபினின்றும் ; வேற்றுமை 
மயக்கம் . நீங்கும் - நீங்குவாள் . எங்கும் - ஏங்குவாள் . துயரின் அயர்வள் . 
திகைக்கும் . திகைப்பாள் . நீலியாகிய அன்னையானவள் , ஆவியை வலிய 
விடும்படி அன்னை இவளைக் கைக்கும் ; கைக்கும் - வெறுப்பாள் . எல் - இராத் 
திரி . விடிகைக்கு - விடிதற்பொருட்டு . எல் விடிகைக்கு கண்பார்த்தருள் . 
நீ அருளாவிடின் இராப்பொழுது யுகமாக வளரு மென்றபடி ; “ சேல்விழிகள் 
பெய்யவம் போருக மான திராவெனும் ( 22 ) என்பர் பின் . 


3 


இது பாங்கி கூற்று . 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


7 


- பகைமையை 


13. வித்துரு மத்தனி மேனியர் கூழை விமலர்க்க 

னத்துரு மத்தர் சிவசங்க ரேசர்கண் ணார் விடுத்த 
சத்துரு மத்த கயமுரித் தோர்மலர்த் தாட்பணிசேர் 

பித்துரு மத்தனை யோலிட் டியமன் பிடிப்பதின்றே, 
( த -உரை . ) வித்துருமம் - பவழத்தைப்போன்ற . ககனம் துருமத்தர் - 
ஆகாயத்தில் உள்ள கற்பக தருவைப்போன்றவர் ; துருமம் - மரம் ; “ கருவேயென் 
கற்பகமே ” , கஞ்சனூ ராண்ட கோவைக் கற்பகத்தைக் கண்ணாரக் கண்டே 
னானே " , " கடிக்குளத்துறையுங் கற்பகத்தை " ( தேவாரம் ) ; “ கற்றவர் விழுங் 
குங் கற்பகக்கனியை ” (திருவிசைப்பா .) சத்துரு மத்தம் கயம் 
யும் சளிப்பையும் உடைய யானையை ; மத்தம் - மதமுமாம் . விடுத்த கயமென 
இயைக்க , பித்து உரு மத்தனை - பித்தையே உருவமாகக்கொண்ட அடியேனை ; 
மத்தம் - வெறி , ஒலிட்டு - முழங்கி ; ஓலம் : கடைக்குறை , 
14 , பிடிக்கும் பிடி மருங் கோர்பாகன் கூழைப் பிரான்கமல 

அடிக்கும் பிடிகம் பரநல்கும் வேல்விழி யாலுயிரைக் 
குடிக்கும் பிடிநடை யாராசை தீர்க்குங் குறித்ததெலாம் 

முடிக்கும் பிடிப்ப தெமக்கெந்த நாளினு முன்னிற்குமே . 
( த - உரை . ) பிடிக்கும்பிடி - கைப்பிடிபோன்ற மருங்கு - இடை ; " ஒல்குபு 
நுடங்கு மொருபிடி நுசுப்பினர் ” ( பெருங் . உ.உ : உகசு ) ; “ ஒரு பி டி 
நுசுப்பினாளை ” ” ( சீவகசிந்தாமணி , சுகா ) ; “ இடையு நடையு மொருபிடி 
யென்ன வெழுதுவனே " ( சீகாழிக்கோவை , கசச . ) கும்பிடானது இகத்தை 
யும் பரத்தையும் நல்கும் , குடிக்கும் : பெயரெச்சம் , நடையார்பாலுள்ள ஆசை 
யைத் தீர்க்கும் , பிடிப்பது - யாம் விரும்புவது . 

கும்பிடு நல்கும் , தீர்க்கும் , முடிக்கும் , முன்னிற்கும் ; எமக்குப் பிடிப்பது 


15 , மூன்னிலங் கேசன் புயமடர் கூழைமுக் கண்ணர்விண்பூ 

மன்னிலங் கேசவன் றேடரி யார்மலர்த் தாள்பணியத் 
தன்னிலங் கேசஞ் சரியச்சென் றாள்சென்று தான் பெறலே 

தென்னிலங் கேசரி போக வில் வேடன்கை யேவைந்துமோ 
( த - உரை . ) இலங்கேசன் , இராவணனது , விண் பூமனும் நிலம் கேசவ 
னும் தேடரியார் ; பூ மன் - பிரமன் . தன்னில் - தானாகவே , கேசம் - கூந்தல் , 
பரது என்னில் - யாது என்றால் , சரி போக - கைவளை நீங்க ; சரி ! வழக்கு . 
பெறல் ஏ ஐந்துமே 
இது செவிலி கூற்று 

: 


8 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


16 . 

ஐயான னத்தன் வரராசை வாழு மமலன்மலர்க் 
கையான னத்தன் பணிசங்க ரேசன் கடுக்கையருள் 
செய்யான னத்தன் விதித்ததிவ் வாறு திகழ்பசலை 

மெய்யான னத்தன்மை சற்றுமெண்ணாரிந்த மெல்லியரே . 
( கு - உரை. ) ஐ ஆனனத்தன் - ஐந்து திருமுகங்களையுடையவர் . கை ஆன 
நத்தன் - கையின் கண்ணேபொருந்திய சங்கத்தையுடைய திருமால் . அன் 
னத்தன் . விதித்தது இவ்வாறு , மெய் பசலை ஆன - மெய்யின் கண் பசலை 
பரந்தன. நந்தன்மை - நம் தன்மையை ; வலித்தல் விகாரம் ; நத்து அன்மை 
யெனப் பிரித்துத் தலைவன் விருப்பமில்லாமையையெனப் பொருள் கொள்ளு 
தலுமாம் . 

இது தலைவிகூற்று . 


17. மெல்லிய ராக வரிவண்டு சூழ்குழன் மேருமுலை 

வல்லிய ராக வசைபுகல் வார்முன் மதகளிறு 
சொல்லிய ராகவ னோர்கூழைச் சங்கரர் துங்கவெற்பிற் 

புல்லிய ராக மதிவிழுல் காமலென் போன துவே . 
( கு - உரை .) ராகம் - இசையையுடைய . வல்லி - கொடிபோல்வாய் . அராக 
வசை - விருப்பமில்லாததாகிய பழிமொழியை. மதகளிறு - கசேந்திரன் . ராக 
வன் - இராமர் ; இது திருமாலென்னுந்துணையாய்நின்றது ; 36 , பார்க்க , ஓர் - 
உணருகின்ற. புல்லிய ராகு - பரிசித்த ராகுவென்னும் பாம்பானது , அ மதி . 
அந்தச் சந்திரனை . 

இது , சந்திரோபாலம்பனம் ; தலைவிகூற்று. 


18 . போனக னஞ்சு புலித்தோ லுடைகொண்ட புன்னைவனத் 

தானக னஞ்சு பணியாத ராவணன் றன்னையடர் 
கானக னஞ்சு கணையா ளியைவென்ற கண்ணனெனும் 
ஆனக னஞ்சுருண் மெல்லோதி யாள்வா ராசையின்றே . 
( த - உரை .) போனகம் நஞ்சு , புன்னைவனத்தான் . அகம் நஞ்சு - மனம் 
ரைந்து , அடர் கால் நகன் - அடர்த்த கால்நகத்தை யுடையவர் . அஞ்சு கணை 
யாளியை - மன்மதனை . கனம் ஆன - மேகத்தை ஒத்த 

ஓதியாள் வரபாசையில் இன்று புன்னைவனத்தான் , கால்நகன் , கண்ண 
னென்பாளென்க . 


இது பாங்கிகூற்று , 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி 


19. இன்றே னனைய தமிழ்வா ராசையி லெங்களருட் 

குன்றே னனைமலர்க் கோதைபங் காபவக் கூர்கடல 
சென்றே னனைய நின தருண் மாரித் திவலைப்பட 
நின்றே னனைய வெனக்கெந்த நாள்வந்து நேர்படுமே . 


( த -உரை . ) இன் தேன் அனைய - இனிய தேனை ஒத்த , அருட்குன்தே 
நனை - தேன் ; நனைமலர் - போதுமாம் ; இது மொட்டறாமலரென்றும் முகைமல 
ரென்றும் செய்யுட்களில் வழங்கும் . கூர் - மிகுந்த ; பவக்கடல் . சென்றேன் - முழு 
கினேன் . அல் நைய . அடியேனுடைய அஞ்ஞானம் கெடும்படி ; அல் - இருள் . 
அருள் மாரி - கருணைமழையின், நனைய - கனையும்படி . 

. 


அடியேனுக்கு அருள் மாரியின் திவலைபடவும் நனையவும் எந்தநாள் வந்து 
கைகூடுமென்க. 


20. படுத்திருக் குந்தளிர்ப் பாயலை நீங்கிப் பதைபதைத்து 

வடுத்திருக் குந்துயி லாளயி லாளன்ன மாது நல்லாள் 
அடுத்திருக் குங்கண் டறியா நினது ப தாம்புயத்தாள் 
நடுத்திருக் கும்பர னேராசை யாவுடை நாயகனே 


( த - உரை . ) படுத்திருக்கும் - பரப்பியிருக்கும் . பாயலை - படுக்கையை , 
வடு திருக்கு - மாவடுவைப்போன்ற கண்கள் . அன்னம் அயிலாள் . இருக்கும் 
(வேதமும் ) அடுத்துக் கண்டறியாத . நினது பதாம்புயத்தாள் - நின் திருவடித் 
தாமரையின் கண்ணே உள்ளாள் ; ஏதேனும் ஒன்றைக் கருதி அதனைப் பெறு 
தற்கு வரங்கிடத்தல் இத்தலத்தில் வழக்கமாதலின் , நினது பதாம்புயத்தாள் 
என்றாள் . 

நடுத்து இருக்கும் - நடுங்கியிருப்பாள் ; நடுத்தென்பது நடுநடுத்து 
என அடுக்கி வருவதும் உண்டு ; நாமவேற் கண்ணா ணடுநடுப்ப வாரலோ " 
திணைமாலை நூற்றைம்பது , உரு , 


ஆவுடைநாயகனே ! நல்லாள் துயிலாள் ; அயிலாள் ; பதாம்புயத்தாள் ; நடுங்கி 
விருப்பாள் ; இவளுக்கு அருள் செய்க என முடிக்க, 


இது பாங்கிகூற்று . 


சங்கர நயினார் கோயில் அந்தாதி . 


| யனங்கன் பொருபோ தெரித்திடு நெற்றிவிழி 
ராயனங்கன்பு செய்கூழைச் சங்கரர்க் காருரைப்பார் 
நாரா யனங்க ளிவள்போ னடந்து நடைபழகும் 

சீராயனங்கள் சல தீப மால்கொண்ட செய்தியையே . 
( த - உரை .) அனங்கன் - மன்மதன் . நெற்றிவிழியார் . ஆயன் - இடையர் 
குலத்தில் வளர்ந்த திருமால் . சங்கார்க்கு ஆர் உரைப்பார் . நாராய் 

நாரையே . 
அனங்கள் - அன்னப்பறவைகள் , சீராய - சிறப்பமைந்த , நங்கள் குல தீபம் - 
எங்கள் குலத்திற்குத் தீபம் போன்றவளாகிய தலைவி . 


நாராய் ! செய்தியைச் சங்கரர்க்கு ஆர் உரைப்பார் . 


து நாரை விடு தூது . 


22 . 


செய்யவம் போருக மென் முலை மீதிரு சேல்விழிகள் 
பெய்யவம் போருக மான திராவெனும் பெண்கொடியார் 
வெய்யவம் போருக மூவெயின் மேன்மக மேருவளைத் 
தெய்யவம் போருகந் தாய்கூழை வாழ்சங்க ரேசுரனே . 


( கு -உரை .) செய்ய - சிவந்த ; வயலின்கணுள்ள என்றுமாம் . சேல்விழிகள் 
அம்பு ( நீரைப் ) பெய்ய . இரா ஓர் உகம் ஆனது ; உகம் - யுகம் . என்னும் - 
என்பாள் . பெண் கொடியார வெய்ய வம்பு ஒருக - அயல்மகளிர் கூறும் வெவ் 
விய பழிமொழியை உணர்க . எய்ய - எய்வதற்கு . அம் போர் - அழகிய 
போரை , 


சங்கரேசுரனே ! ஒருச . 


இது பாங்கிகூற்று, 


23 , 


சுரராசை யால்வந் தனுதினம் போற்றுந் துணைப்பதத்தார் 
வரசாசை யாவுடை மாது பங் காளர் வணங்கியசெங் 
காராசை யாவு மொழித்தருள் கூர்கறைக் கண்டர்கங்கா 
தாராசை யாடை யுடையாரென் றால்வினை தானறுமே . 


( கு - உரை .) சுரர் - தேவர்கள் . துணைப்பதத்தார் - இரண்டு திருவடிகளை 
யுடையார் வாராசையில் எழுந்தருளிய ; வாராசை - இத்தலத்தின் திருநாமம் . 
வணங்கிய செங்கார் - வணங்கிய செவ்விய கரத்தையுடைய அடியார்களின் , 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


ஆசை யாவும் - குற்றம் எல்லாவற்றையும் ; ஆசு - குற்றம் . கங்காதரர். ஆசை 
ஆடை - திக்காகிய ஆடையை . 


பி - ம் . " உடையாரென் றீவினை " 


24.. 


அறுகா ரரவணி தென் கூழை வாழு மமலர் முன்னங் 
குறுகா ரரண மெரித்தோர் பதமலர்க் கோகனகம் 
பெறுகா ராவத் திரைபோற் கலங்குமென் பேதைநெஞ்சே 
மறுகா பரமன்ன வார்குழற் கூர்விழி மாதரையே . 


- பகைவ 


( த - உரை .) அறுகு ஆர் ( ஆத்தி ) அரவு அணி . குறுகார் அரணம் 
ருடைய மதில்களை , எரித்தோரது , பதமலர்க்கோகனகம் - திருவடித்தாமரைமலர் 
களை . பெறு - பெறுவாயாக . கார் அரவத் திரைபோல் - கரிய முழக்கத்தை 
யுடைய ( கடலின் ) அலைகளைப்போல் , மறு - மறுப்பாயாக , காரன்ன குழலை 
யும் அரமன்ன விழியையும் உடைய மாதரை ; நிரனிறை . 


நெஞ்சே ! பதமலர்க்கோகனகத்தைப் பெறு ; மாதரை மறு என்க . 


பி - ம் . “ திரைபோன் மயங்கும் " 


25 . 


மாதரை யம்பர மாலயன் றேடு மணிமுடிப்பொற் 
பாதரை யம்பர நல்குதென் கூழைப் பதியுகந்த 
நாதரை பம்பா மைவிழி பாகரை நான்றொழுதிப் 
போதரை யம்பரம் போய்வளை போய்க்கண் பொருந்திலனே . 


( த - உரை .) மா தரை - பெரிய பூமி . அம்பரம் - ஆகாயம் , ஆகாயத்தில் அய 
னும் , தரையில் அரியும் தேடும் ; எதிர்நிரனிறை , அம் பரம் - அழகிய முத்தியை , 
அம்பு அரம் மை விழி - அம்பையும் அரத்தையும் போன்ற மையெழுதப்பட்ட விழி 
களையுடைய ஆவுடைநாயகி . இப்போது தொழுது . அரை அம்பரம் போய் - 
இடையிலுள்ள ஆடை நழுவப்பெற்று , வளை - கைவளைகள் . கண்பொருந்திலன் - 
துயிலா தவளானேன் . 


சங்கரலிங்கப்பெருமானை அடியேன் தொழுது அம்பரம்போய் வளைபோய்க் 
கண் பொருந்திலனென்க. 


இது தலைவி கூற்று . 


12 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


26. பொரவியந் தானொலி பொங்கவில் வேள்வரும் போது நின்னைப் 

பாவியந் தாதகி கேட்குமென் பேதைகண் பார்கருணா 
கரவியந் தாதரி யாநின்ற பேர்நின் கமலபதத் 
திரவியந் தாவென நல்குந்தென் கூழைச் சிவக்கொழுந்தே. 
( கு - உரை .) பொர - போர்செய்தற்கு . இயம் ஒலி பொங்கும்படி ; இயம் - 
வாத்தியம் , தான் : அசைநிலை . நின்னைப் பரவி - நின்னைத் துதித்து. அம் 
தாதகி கேட்கும் - அழகிய ஆத்திமாலையைக் கேட்பாள் ; என் பேதை கேட்பாள் . 
கருணாகா ! வியந்து ஆதரியாநின்றபேர் - அன்பர்கள் . பதத் திரவியம் தா என - 
பாதமாகிய பொருளை அருளிச் செய்ய வேண்டுமென்று கேட்ப . 

கருணாகர ! சிவக்கொழுந்தே ! கண்பார் . 


இது பாங்கிகூற்று . 


27. கொழுந்தா மதிக்குழ விக்கூற்ற மாவியைக் கொள்ளை கொள்ள 

எழுந்தா மதிக்குங் கொலோவர ராசையெந் தாயிதழிச் 
செழுந்தா மதிக்குடை யாய்கலை போய்வளை போய்த்தியங்கி 

அழுந்தா மதிக்குநின் னம்புய மாலை யணங்கினுக்கே . 
( கு - உரை .) கொழுந்து ஆம் ; மதிக்குழவியாகிய எமன் ; " குருக்குங் கலா 
மதிக் கீற்றுவெங் கூற்றம் " ( 32 ) என்பர் பின் , எழும் - எழாநிற்கும் . இதழித் 
தாம - கொன்றைமாலையையுடையாய் , திக்கு உடையாய் ; உடை- ஆடை , அழும் - 
அழுவாள் . தா - தந்தருள்வாயாக , மதிக்கப்படுகின்ற நின் அம்புயமாலையை , 


வரராசை எந்தாய் ! தாம ! திக்குடையாய் ! அணங்கினுக்கு பின் மாலையைத் 


தா . 


இது பாங்கி கூற்று . 


28 . கேளர வாசனன் சேயூருந் தென்றல்கிட் டாலுமணிச் 

சாளர வாச லடையா தது மொரு சற்பனைகங் 
காளர வாச மலர்ப்பதத் தோரெனக் கற்றவரை 

ஆளர வாச மெனராசை வந்த வருட்கடலே . 
( த - உரை .) கேள் - கேட்டருள்வாயாக , அரவாசனன் சேய் - மன்மதன் ; 
அரவாசனன் : “ இருந்தாற் சிங்காசனமாம் ...... அணையாந் திருமாற் காவு " ( திவ் . 
முதற்றிருவந்தாதி , ருகூ ) ; " இருப்ப தனந்தனி லெண்ணலில் வைகுந்தத் 
தென்பர் " (திருவேங்கடத்தந்தாதி , கஎ . ) கிட்டாது - அணுகாதபடி . 


சாளா 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


13 


என - 


வாசலை அடையாததும் . சற்பனை - வஞ்சனை ; “ இலைநெரி சற்பனையே யிவ 
ருரை சற்பனையே ( அருணைக்கலம்பகம் , எச . ) அ வாசம் மலர்ப்பதத்தார் ; 
அ - அழகிய . 

என்று சொல்லுதற்கு . ஆள் அர - ஆண்டருள்கின்ற 
அரனே . வரராசையை வாசமென எண்ணி வந்த ; வாசம் - இருப்பிடம்; " இய 
லக னாக வனமென வாழு மிறைவ " ( 80 ) என்பர் பின் . 

அர ! அருட்கடலே ! கேள் . 
இது தலைவிகூற்று . 


29 . கடவா ரணமுரித் தோன்வச ராசையிற் கண்ணுதல்வெண் 

குடவா ரணமென் குழைக்கா தழகன் குழகனடி 
தடவா ரணமுடி யானளித் தான்மலர்த் தாமமினி 

அடவா ரணமத னாபார்க்க லாமுன தாண்மையுமே . 
( கு - உரை . ) கடவாரணத்தை ; கடம் - மதம், வெண்குட வாரணம் - வெண் 
மையாகிய குடம் போன்ற சங்கம் ; “ குடவளைக்குலம் " ( நைடதம் , நகரப் . க . ) 
அடி - அடியை , தடவு ஆரணம் முடியான் - தடவுகின்ற வேதத்தின் முடியை 
யுடையவர் . மலர்த்தாமத்தை அளித்தான் . அட வா -அடுதற்கு வருவாயாக ; அட 
என்பதனை முன்னிலையாக்கி இகழ்ச்சிக்குறிப்பாகக் கொள்ளுதலுமாம் . 
ரண மதனா - போரைச்செய்கின்ற மன்மதனே ; ரணம் - யுத்தம் ; ரணவேள் 
( 98 ) என்பர் பின் . 


சங்கரேசன் மலர்த்தாமத்தை அளித்தான் ; மதனா ! அடுதற்கு வா , வந்தால் 
உன் எண்ணம் பலியாதென்றபடி . 


இது தலைவி கூற்று. 


30. மேகத் தளவு குழல்வே லிணைவிழி மென்றளிரின் 

ஆகத் தளவு நகைபாரை யான்விட் டகன்றுபொழின் 
மாகத் தளவுயர் சீராசை நாதர் மலர்ப்பதத்திற் 

போகத் தளவுள மெந்தா ளெனக்குப் பொருந்துவதே 
( கு - உரை .) மேகத்து அளவு குழல் - மேகத்தின் இயல்பே கூந்தல் . விழி 
வேல் . ஆகம் - உடம்பு . தளவு நகை - முல்லையரும்பைப்போன்ற பற்கள் . குழலை 
யும் விழியையும் ஆகத்தையும் நகையையும் உடைய மகளிரை யான் விட்டகன்று . 
பொழில் - சோலையானது . மாகத்தளவு - ஆகாயம் வரையில் , போகத் தள்ள - 
போகும்படி செலுத்துதற்கு . எனக்கு உள்ளம் பொருந்துவது எந்நாள் . 

நகையாரை விட்டகன்று மலர்ப்பதத்தில் யான் போகும்படி என்னைச் 
செலுத்துதற்கு எனக்கு உள்ளம் வயமாவது எந்நாளென இயைக்க , 


14 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


31. . பொருந்தந்தி யானனன் றந்தைதென் கூழைப் புனிதனென்றும் 

இருந்தந்தி யான மியற்று நல் லோரித யாரவிந்தம் 
திருந்தந்தி யாக னிதழிநல் கானெங்கள் செய்ய குலக் 
குருந்தந்தி யாகங் கொடுத்தா ளிருகைக் குருகையுமே . 


( த - உரை .) பொரும் தந்தி ஆனனன் - போர்செய்கின்ற யானை முகத்தை 
யுடைய விநாயகக்கடவுளின் , இரு தம் தியானம் - பெரிய தம் தியானத்தை . 
இதயாரவிந்தம் திருந்து அந்தி ஆகன் - இதயாரவிந்தம் திருந்துதற்குக் காரண 
மான அந்திவானம் போன்ற திருமேனியையுடையவர். இதழி - கொன்றை 
மாலையை , எங்கள் செய்ய குலக் குருந்து - எங்கள் குலத்திற் றோன்றிய மங்கை 
யானவள் ; குருந்து - குருத்து . குலக்குருந்தென்பது குலக்கொழுந்தென்றது 
போல்வது . இருகைக் குருகையும் அம் தியாகமாகக் கொடுத்தாள் ; குருகு - வளை ; 
தியாகம் - கொடை . 


இது பாங்கிகூற்று . 


32. குருக்குல் கலாமதிக் கீற்றுவெங் கூற்றங் குடகிசைபில் 

இருக்குங் கலாப மயிலனை யீரென்னை யீன்றநற்றா 
யருக்குங் கலாமனங் காணார்கண் ணீரு மணிந்தசந்தப் 
பொருக்குங் கலார விழிப்பாகர் கூழைப் புராந்தகரே . 


( த - உரை .) குருக்கும் - நிறம்பெற்றுத் தோன்றுகின்ற . கலாமதிக்கீற்று . 
கலையையுடைய மதியின் கீற்று ; கீற்று - பிறை , கீற்றாகிய கூற்றம் , குடதிசை 
யில் - மேற்றிசையில் . கூற்றம் இருக்கும் . மயில் அனையீர் . என்னை ஈன்ற நற்றாய 
ருக்கும் மனம் கல்லாம் . சந்தப் பொருக்கும் - சந்தனப்பொருக்கையும் . கல்லார் 
விழி பாகர் ; கல்லாரம் - கருங்குவளை மலர் . 


கலாபமபிலனையீர் , மதிக்கீற்றுகிய கூற்றம் குடதிசைபில் இருக்கும் . 
நற்று பருக்கும் மனம் கல்லாம் . புராந்த ஈர் கண்ணீரையும் சந்தனப்பொருக்கையும் 
காணார் ; யான் யாது செய்வேன் ? 


இது தலைவி கூற்று. 


33. தகரம் புனை குழ லாவுடை மாது தழைத்தவள 

நகரம் புனைவன நாயக னேமுன் னமன்படரை 
நிகரம் புனையும் பொருத்தன் றோபொன் னெருங்குமுலைச் 
சிகாம் புனையும் சிறுமருங் காண்மய றீர்ந்திடவே . 


சங்கரநயினார் கோயில் 


15 


( த - உரை . ) தகரம் - மயிர்ச்சாந்தை . டமாது தழைத்த வளநகர 
மாகிய புன்னைவன நாயகனே . நமன் படரை கர் அம்பு - மன்மதனுடைய 
பாணம் ; படர் - ஏவலாளர் . உன்னையும் பொருததன்றோ; கடுக்கண் டனையு 
மலைத்தது மாரன் கடுங்கணையே " (திருப்புகலூரந்தாதி , ருசு . ) பொன் - தேமல் . 
சிகரத்தைப் புல் ; புல் - தழுவுவாயாக . நையும் சிறுமருங்காள் . 

புன்னைவன நாயகனே ! மன்மதன் அம்பு உன்னையும் பொருததன்றோ ? 
இவள் மயல் தீர்ந்திடப் புல்லியருள்ச . 

இது பாங்கிகூற்று 


3 !. வேலா வலைய விடமமு தாக்கும் விமல திரி 

சூலா வலைய முலைம நங் காவுடைத் தோகையனு 
கூலா வலைபம் பயில்வா ளனையகட் கோதையர் தம் 
பாலா வலையகன் றெந்நா ளடைவல் 

வனின் பாதத்தையே . 
( த -உரை .) வேலாவலையம் - கடலிற் றோன்றிய . விடம் அமுது ஆக்கும் - 
விடத்தை அமுதமாக்கிய ; " ஆலந் தானுகந் தமுதுசெய் தானை " ( தே ); " ஆலத்தி 
லைமு தாக்கிய கோன் " ( திருச்சிற்றம்பலகீகோவையார் , உஎ . ) வல் மூலை ; 
ஐயம் மருங்கு ; நிரனிறை ; வல் - சூதாடுகருவி ; ஐயம் - சந்தேகம் ; மருங்கு - 
இடை . உலையையும் அம்பையும் வாளையும் ஒத்த கண்ணையுடைய ; அயில் - 
கூர்மை , கண்வலை : “ மழைத்தடங்கண் வலைவீசும் பெண்ணாசை " ( பாசவதைப் 
பரணி , உ . எ . ) ஆவலை அகன்று - ஆசையை நீங்கி , நின் பாதத்தை எந்நாள் 


அடைவன் ? 


நகையா . 


35 , பாதார விந்த வரராசை முக்கட் பாமவணங் 

காதார விந்த ரணங்களுந் தூள்படக் காய்ந்தநகை 
யாதார விந்தழ லாமுனல் காய்பொன் னணங்குமுலை 

மீதார விந்த விரகா னலத்தின் வெதும்புவளே . 
( த - உரை .) பாதாரவிந்த- திருவடித்தாமரையையுடையாய் , வணங்காதார் . 
பகைவர்களாகிய அசுரர்கள் . அவிந்து , அரணங்களும் தூள்பட , 
சிரிப்பையுடையவனே . இந்து - வெள்ளியைப் போன்ற சந்திரன் . 
நல்காய் - அருள் செய்வாயாக , பொன் - தேமல் . அணங்கு - தலைவியினது . 
ஆர - நிறைய , விரகானலத்தின் - பிரிவாகிய அக்கினியினாலே . அணங்கு 
வெதும்புவள் . 

பாதாரவிந்த ! பரம ! நகையா ! அணங்கு வெதும்புவள் ; ஆதலால் நல்காய் , 
இது பாங்கிகற்று , 


16 


னார்கோயில் அந்தாதி . 


36 . 


பந் 


புவனச் சரா நானாகுங் கூழைப் புனிதனிசா 
கவனச் சராசதான்றியன் றோர்கதி ராழிபளித் 
தவனச் சராசன வேள்போர் விலக்கிலன் றையல்சிவ 
சிவனச் சராவு மிலையோ வெனுமிளந் தென்றலுக்கே. 


( த - உரை . ) புவனச் சராசரம் - உலகிலுள்ள சரமும் அசாமும் ; 
திரிபு நோக்கி வல்லொற்று மிக்கது . இராகவன் - திருமால் . நச்ச - விரும்ப . 
ராகவன் ராசதமின்றி நச்ச ; அன்று கதிரையுடைய ஓர் ஆழியை அளித்தவன் . 
அ சராசனவேள் - அந்த வில்லையுடைய மன்மதனது . தையல் - தலைவி . 
சிவசிவ : இரக்கக்குறிப்பு ; சிலையோ கரும்புபொரு கணையோ வரும்புசிவ சிவ 
வாவி யொன்று முளதோ , இலையோ " (மதுரைக்கலம்பகம் , அக .) நச்சு 
அராவும் - விஷத்தையுடைய பாம்பும் , எனும் - என்று சொல்லுவாள் . தென்ற 
லுக்கு - தென்றற்காற்றையுண்பதற்கு . 


புனிதன் , அளித்தவன் , வேளின் போரை விலக்கிலன் . தையல் , தென்றலை 
யுண்பதற்கு அவர் அணிந்த பாம்பும் இல்லையோ என்பாள் . 


து பாங்கி கூற்று . 


பி - ம் . “ இவையோ வருமிளம் தென்றலுக்கே . 


37. தென்மலை யத்தமிழ் தேர்வா ராசையிற் செல்வருயர் 

பொன்மலை யத்த மிசைதரித் தோர்புண்ட ரீகன்புட்பா 
கன்மலை பத்த மிருதா மரையருள் காரணர்கா 
மன்மலை யத்தமி பேற்கரு ளார்கொன்றை மாலையுமே . 
( த - உரை . ) தென்மலையம் - பொதியில்மலை , பொன்மலை - மேருமலை 
யாகிய வில்லை . அத்தம் மிசை - கையின் மேல் , புண்டரீகன் பிரமன் . புட் 
பாகன் - திருமால் , மலைய - சூடிக்கொள்ளும்படி , தம் இருதாமரை - தம்முடைய 
திருவடித்தாமரைகளிரண்டையும் , காமன் , மன்மதன் , மலைய . போர்செய்யா 
நிற்க , 

செல்வர் , தரித்தோர் , காரணர் , கொன்றைமாலையைத் தமியேற்கு அருளார் ; 
அதனாற் காமன் மலைகின்றான் , 

இது தலைவி கூற்று . 


- 


. 


பிடம் . " செம்மலுயர் 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


17 


38 . 


மாலை யிராவணப் பாகன் பணிவர ராசைநம்பர் 
வேலை யிராவணற் செற்றோற் கிறையவர் வெற்பில்வெய்ய 
பாலை யிராவணப் பைங்கோதை சென்றனள் பார்க்கினங்கோர் 
சோலை யிராவணற் கெவ்வாறு பின்பு தொடர்ந்தனளே . 


( த - உரை . ) மால் - பெருமையையுடைய . 

அயிராவணப்பாகன் 
இந்திரன் ; அயிராவணம் - ஐராவதம் ; உயரையி ராவண வாகனத் தோன்முத 
லும்பர் ” ( திருமயிலைத்திரிபந்தாதி , 20. ) வேலை இராவணன் 
கடல்சூழ்ந்த இலங்கையிலுள்ள இராவணனை ; வேலை : ஆகுபெயர் . செற்றோன் 
இராமன் . பாலை - பாலைநிலத்தில் , இரா வண்ணப் பைங்கோதை - இராத்திரியின் 
நிறத்தையுடைய கூந்தலையுடையாள் , இரா - இராது . அண்ணற்கு - தலை 
வனுக்கு . 


நம்பர் , இறையவர் இவரது வெற்பிற் பாலைநிலத்திற் கோதை சென் றனள் ; 
அங்கே சோலை இராது ; எவ்வாறு தொடர்ந்தனள் , 


இது செவிலி கூற்று. 


39. தொடரும் பலபிணி தீரநெஞ் சேயொன்று சொல் தவன்கேள் 

இடரும் பலபய மென்னுமுன் காத்தவ னேத்தும்விண்மேற் 
படரும் பலவு புடைசூழுக் கூழை பரவுபிறை 
அடரும் பலதுக் கியமனம் மேல்வா வஞ்சவனே . 


( த - உரை .) இடர் உம்பல் . முதலையினால் துன்பத்தை அடைந்த 
கசேந்திரன் . காத்தவன் - திருமால் , படரும் - செல்லும் , பலவு = பலாமரங் 
கள் , ஏத்தும் கூழையென்க, பிறை அடரும் - பிறையை வென்ற , பல் அதுக்கி , 
யமன் நம்மேல் வர அஞ்சுவன் , 


நெஞ்சே ! கேள் ; உழையைப் பாவு ; பரவினால் யமன் நம்மேல் வா அஞ்சு 


3 


18 


சங்க நயினார் கோயில் அந்தாதி . 


40. அஞ்ச மனைய வுமையாள் பின் னேகி னசலமுந்நீர் 

கஞ்ச மனையவள் பின்னேகி னேகு கலங்குவதென் 
நெஞ்ச மனையயன் மால்பணி கூழை நிமலர்வெற்பில் 
வெஞ்ச மனையடர் கண்ணாளு மவ்வண்ண மேவுவளே . 


( த - உரை . ) அஞ்சம் - அன்னப்பறவையை . அசலம் - இமயமலை , அச 
லம் உமையாள் பின்னே எகின் . முந்நீர் - பாற்கடல் . கஞ்சம் மனையவள் 
தாமரையை இருப்பிடமாக உடைய திருமகள் . முந்நீர் திருமகளின் பின் ஏகின் . 
ஏகு - நீயும் தலைமகளின் பின்னே செல்வாயாக . அனை - அன்னையே . அன்னையே ! 
நெஞ்சம் கலங்குவது என் ? சமனை அடர்க்கும் கண்ணையுடையவளும் . 


சிவபெருமானை மணந்து சென்ற உமாதேவியின் பின் இமயமலையும் , திரு 
மாலை மணந்துசென்ற திருமகளின்பின் பாற்கடலும் சென்றிருக்குமாயின் நீயும் 
தலைவியைத்தேடிப் பின்செல்லுதலும் இரங்குதலும் பொருந்துமென்றபடி . 
மணந்த மகளிர் கணவன்பின் செல்லுதல் உலக இயல்பு ; ஆதலால் நீ வருந்தா 
தொழி என்பது கருத்து . சங்க மலைக்குந் திருப்பாற் கடனாந்து தான்பயந்த , 
செங்க மலைக்குமுன் பிற்சென்ற தோமின்னுஞ் செம்மலும் போய்ப் , பங்க 
மலைக்கு வழங்குபிரான் புக லூர்பயில்வார் , துங்கம லைக்குமி தொக்கும் ” புகலூ 
ரந்தாதி , ந . சு . 


இது தலைவனுடன் சென்ற தலைவியை நினைந்து இரங்கிய செவிலிக்கு 
மிக்கோர் ஏதுக்காட்டல் . 


பி - ம் . " முன்னீர் 


41 , மேவிய கங்கை புனையும் பிரான்மலர் வேதியனூன் 

பாவிய கங்கையி லேற்றிரந் தோன்மென் பணிலம்வராக் 
கூவிய கங்கைய லாசஞ் சொரிதருக் கூழைசென்ற 
வாவிய கங்கை மடவார் கலவி மயக்கத்தையே . 


பிரமனது . 


வரா . 


( கு -உரை. ) மலர்வேதியன் 

ஊன் பாவிய கம் . 

தசை 
நிறைந்த தலையில், பணிலம் - சங்கங்கள் . வந்து , கூவிய - முழங்கின 
வாகி . கங்கு அயல் - வயல் வரம்பின் பக்கத்தில் . ஆரம் - முத்தை , பணிலம் 
சொரிதரும் . சென்று அவாவி , அகம் - மனமே . மயக்கத்தைக் கை ; கை . 
வெறுப்பாயாக . 


அகமே ! பிரான் , இரந்தோனது கூழைசென்று அவாவி , மயக்கத்தைக் 
கை என இயைக்க , 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


19 


42. மயங்கத் தராதல மங்கையர் கைப்பலி வாங்குமணிப் 

புயங்கத் தராதவன் பல்லுகுத் தோர்வரைப் பூவைமுலை 
முயங்கத் தராதர வுண்டுதென் கூழைபின் முத்தமிழ்கொண் 
டியங்கத் தராதவர் பானெஞ்ச மேயென்கொ லேற்பதுவே . 


( த - உரை . ) தராதல மங்கையர் மயங்க , மணிப் புயங்கத்தர் - மணிகளை 
யுடைய பாம்பை அணிந்தவர் ; புயங்கம் - பாம்பு . ஆதவன் பல் - சூரியன் பல்லை . 
வரைப்பூவை - உமாதேவியாரது . முயக்கு அத்தரது ஆதரவு தென்கூழையில் 
உண்டு . முத்தமிழ்கொண்டு - முத்தமிழ்ச்செய்யுட்களை இயற்றிக்கொண்டு . 
இயங்க - இயங்குதற்கு . ஏற்பது - இரப்பது . 


நெஞ்சமே ! கூழையில், புயங்கத்தர் , உகுத்தோர் , அத்தரது ஆதரவுண்டு ; 
தராதவர்பால் முத்தமிழ்கொண்டு ஏற்பது என்கொல் ? 


43. ஏற்றின னாக வனத்தன் முன் போயிவ் விளம்பிறைவெண் 

கீற்றின னாக வனத்தந் தருமென் கிறுபையொடு 
சாற்றின னாக வனத்ததத் தாய்சம்ப ராரிவந்து 
தோற்றின னாக வனத்தவ ளாருயிர் சோருமென்றே , 


( த -உரை , ) நாகவனத்தன் - புன்னைவனத்தான் . பிறையாகிய வெண் 
கீற்ரனது . இனனாக அனத்தம் தரும் - சூரியனாகத்தோன்றித் துன்பத்தைத் 
தரும் ; அனத்தம் - அனர்த்தம் . என் - என்பாயாக . இன்னல் சாற்று - துன் 
பத்தைச்சொல் . நாகவனத்த தத்தாய் - நாசப்பச்சையின் 

நிறத்தையுடைய 
கிளியே ; வன்னம் - வர்ணம் , சம்பராரி - மன்மதன் . ஆ: ஐயோ . கவனத்தவள் . 


மிக்க கவலையையுடையவளது . 


தத்தாய் ! நாகவனத்தன் முன் போய்ப் பிறைக்கீற்று இனனாக அனத்தம் 
தரு மென்பாயாக , பின்னும் சம்பராரி வந்து தோற்றினன் ; அதனால் கலனத்த 
வள் உயிர்சோருவாளென்று இன்னலை அருளொடு சாற்றுவாயாக , 


இது கிளிவிடு தூது . 


20 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


44. சோர்வரு மந்த ரதியனை யாள்கொண்டு தோகையன்னீர் 

தேர்வரு மந்த ரவிவரல் பார்க்குந்தென் கூழையிற்புள் 
ஊர்வரு மந்தா நாதனும் போற்ற வுருகியருள் 

கூர்வரு மந்தரத் திண்புய மாலை கொடுத்திலரே . 
( த - உரை .) அருமந்த பதியனையாள் சோர்வுகொண்டு , ரவிவருதலைப் 
பார்ப்பாள் ; ரவி - சூரியன் . புள் ஊர்வரும் - கருடப்பறவையையும் அன்னப் 
பறவையையும் ஊர்பவர்களாகிய திருமாலும் பிரமதேவனும் , அருள்கூர்வரும் - 
அருள் கூர்பவராகிய சங்கார் ; உம்மை : அசைநிலை ; உயர்வுசிறப்புமாம் . மந்தர 
மலைபோன்ற திண்ணிய புயத்தில் அணிந்துள்ள மாலையை . 

சூரியன் வருதலைப் பார்த்தல் இரவு நீபெருவால் நீங்க ; இரவு நீபெருவரலென் 
பது புறத்திணையிலுள்ள பெண்பாற்கைக்கிளையில் ஒரு துறை . 

தோகையன்னீர் ! ரதி அனையாள் சோர்வுகொண்டு ரவிவரலைப் பார்க்கும் . 
கூழைநாதர் மாலைகொடுத்திலர் . 

இது பாங்கிகூற்று , 


45. கொடுங்கலி யானைநெஞ் சேபெறி வான்பவக் குன்றினைவே 

ரொடுங்கலி யானை யுகைத்தோன்றென் கூழை யுகந்தபிரான் 
கடுங்கலி யானை கரும்புணக் கண்டவன் காசினிசூழ் 

நெடுங்கலி யானைய னத்திபங் காளனென் னித்தமுமே , 
( கு - உரை . ) கலித்துன்பத்தால் நைகின்ற நெஞ்சே ; கலி - வறுமை , பவ 
மாகிய குன்றினை வேரொடும் கல்லி எறிவான் ; பவம் - பிறவி. ஆனை - இட 
பத்தை , மதுரையிற் கல்லாலாகிய யானை கரும்பை உண்ணச் செய்தவன் . 
நெடுங்கலி ஆம் நயனத்தி - உமாதேவியார் ; கலி - கடல் . என் - என்பாயாக . 

நெஞ்சே ! நித்தமும் எறிவான் , உகைத்தோன் , பிரான் , சண்டவன் , 
பங்காளன் என்று சொல்வாயாக , 


46. நித்தம் பயிலர தென்கூழை வாழு நிமலமத 

மத்தம் பயில கரவணிந் தோய்மத வேள்விடுத்த 
கொத்தம் பயில வருமா வியைமைக் குவளைவிழி 
தத்தம் பயில விதழியெவ் வாறு தரித்திடுமே . 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


( கு - உரை . ) நித்தம் = நிருத்தம் - நடனம் ; " நிருத்தம் பயின்றவன் ( திருச் 
சிற் , சுஉ . ) மதமத்தம் - ஊமத்தைப்பூவையும் ; " கள்ளார்ந்த பூங்கொன்றை 
மதமத்தங் கதிர்மதியம் , உள்ளார்ந்த சடைமுடியெம் பெருமானார் " ( தே . ) பய் 
இலகு அரவு ; பய் = பை - படம் ; “ பயிலத்தி மேவித் துயில் .. சரங்கர் ( திரு 
வாங்கத்தந்தாதி , சக . ) கொத்து அம்பு : எழுவாய் , அம்பு ஆவியை அயில 
வரும் . விழி தத்து அம்பை - கண்ணீரை . இலவு இதழி - இலவம்பூவைப் 
போன்ற இதழையுடைய தலைவி . 


அணிந்தோய் ! வேள் விடுத்த அம்பு ஆவியை அயில வரும் ; விழி தத்து 
அம்பை இதழி எவ்வாறு தரிப்பாள் ? 


இது பாங்கிகூற்று , 


47. இடுவந்தி யாயுரைக் கும்பனி நீரென் றிறைப்பர் வெந்நீர் 

கொடுவந்தி யாழ்மொழி நல்லார் பொருங்கொடி யோனையின்னும் 
அடுவந்தி யாநின்ற பேர்க்கருள் கூழை பமலவசைக் 
கடுவந்தி யார்பொறுப் பார்வெறுப் பாமிடுங் கைவந்தியே , 


( த - உரை . ) யாய் இடுவந்தி உரைக்கும் ; இடுவந்தி - குற்றமில்லா தவர்மேற் 
குற்றத்தை ஏற்றிச்சொல்லும் சொல் ; பொற்கொல்லனது நெஞ்சம் இடுவந்தி 
கூறுதலைப் புரிந்துநோக்க ( சிலப் . கீசு : கக -20 , அடியார் .) என்பதையும் 
அதன் அடிக்குறிப்பையும் பார்க்க , கொடுவந்து - கொண்டுவந்து , நல்லார் - 
தோழிமார் . நல்லார் வெந்நீரைக் கொடுவந்து பனிநீரென்று இறைப்பர் . கொடி 
யோனை - மன்மதனை . அடு - அடுவாயாக . வந்தியாவின் றபேர்க்கு - வணங்கு 
பவர்க்கு . வசைக்கடு = பழிமொழியாகிய விஷத்தை . வந்து : உரைநடை 
பரிமேலழகருரையிலும் , துறைமங்கலம் 

சிவப்பிரகாசஸ்வாமிகள் காக்க 

வாக்கிலும் 
வழக்கிலும் இச்சொல் மிகவும் காணப்படும் . கைவந்தி - தோளில் அணியப்படும் 
ஆபரணம் ; " வணங்கிறைப் பணைத்தோள் 

வயக்குறு வந்திகை ” 
(மதுரைக் . சகச- ரு ) என்பதனையும் அதன் உரையையும் அடிக்குறிப்பையும் 
பார்க்க . 


இது தலைவிகூற்று. 


22 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


48. வந்திக் கமலங் கவிர்சடை மேல்வையை மண்சுமந்தோர் 

நந்திக் கமல மணிசொரி கூழையி னம்பர்மதத் 
தந்திக் கமலம் கலையொழித் தோன்பணி சங்காசென் 
றுந்திக் கமல முதித்தோன் விதிப்ப தொழிநெஞ்சமே . 


( த -உரை. ) வந்திக்கு - செம்மனச்செல்வியென்னும் பிட்டுவாணிச்சிக்கு , 
அம் அலங்கு - ஆகாயகங்கை நீர் விளங்குகின்ற , நந்து இக்கு - சங்கமும் கரும்பும். 
அமலம் - குற்றமின்மை , மணி - முத்துக்களை , மதத்தர்தி - கசேந்திரன் . கம் 
மலங்கலை - நீரில் மயங்குதலை . ஒழித்தோன் - திருமால் . என்று - என்று துதித்து . 
உந்திக்கமலம் உதித்தோன் - பிரமன் . விதிப்பது - இனிப் பிறப்பிப்பதை 


நெஞ்சமே ! சுமந்தோர் , நம்பர் , சங்கரரென்று சொல்லிப் பிறத்தலை 
ஒழிப்பாயாக . 


பி - ம் . " உதிப்போன் விதித்தது 


49. ஒழியா யிரங்கலை யோவிய மேயென் றுரைத்து தவீர் 

விழியா பிரம்படைத் தோன்பணி கூழை விமலர்பைத்தார் 
பழியா யிரண்டு மருப்போ தொருத்தனைப் பார்ப்பதென்மால் 
வழியா பிரந்தக னீரன்றி வேறில்லை மங்கையரே . 


( த - உரை .) இரங்கலை ஒழியாய் . ஓவியமே - சித்திரம் போல்வாய் , பைந் 
தாரை உதவீர் . பழியாய் - குடிக்குப் பழி உண்டாகும்படி ; ஆய் - ஆக . இரண்டு 
மருப்பு ஓது ஒரு தனை - இரண்டு மருப்புக்களையுடைய சொல்லப்படுகின்ற ஆட் 
டினை ; ஒரு- ஆடு ; “ ஒருத்திக் கொருவன் பகையோ " (தனிப்பாடல், ) பார்ப்பது 
என் - வெட்டப் பார்ப்பதற்குக் காரணம் யாது . மால்வழி ஆயிர் - மயக்கம் தோன் 
றிய வழியை ஆராயாமலிருக்கின்றனிர் . நீர் அந்தகன் அன்றி - இந்த ஆட்டுக்கு 
நீர் அந்தகனாக வுள்ளீரே யல்லாமல் ; அந்தகன் - யமன் . மங்கையரே யென்றது 
செவிலித்தாய் முதலிய ஐவரையும் நோக்கி . 


மங்கையரே ! தாரை உதலீர் ; ஒருத்தனைப் பார்ப்பது என் ? ஆபிர் ; நீர் அந்த 
கன் அன்றி வேறில்லை . 


இது பாங்கி வெறிவிலக்கியது . 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


23 


50. மங்கைக்கு வாம மளித்தருள் கூழை வர தவிளங் 

கொங்கைக்கு வாமதி யொன்றோ பகையொரு கோடிகெட்டேன் 
சங்கைக் குவாமங்கை பெற்றா ளவள்பெற்ற தானையிவள் 

அங்கைக்கு வாம மணற்சிறு கூட லளித்ததுவே . 
( த - உரை . ) மங்கைக்கு -உமாதேவியாருக்கு , வாமம் - இடப்பாகத்தை . இளக் 
கொங்கைக்கு - தலைவிக்கு . உவாமதி ஒன்றோ பகை - கலை நிரம்பிய சந்திரன் 
ஒன்று மட்டுமா பகை ? கெட்டேன் - ஐ யோ . சங்கை இவள் வளையல்களை . 
கு ஆம் மங்கை - பூமியாகிய மடந்தையானவள் . வளையல்கள் நழுவிப் பூமியில் 
விழுந்துவிட்டன என்றபடி . அவள் பெற்ற தானை யென்றது கடலினை ; தானை - 
ஆடை . இவள் அங்கைக்கு - தலை வியினது கைகளுக்கு . 

வாமம் 

அழகு . 
மணற்சிறுகூடல் - மணலில் எழுதப்படும் சிறிய கூடற்சுழியினை . பூமியாகிய 
பெண்ணுக்கு இவள் வளையல்களை அளித்தாள் ; அவள் ஆடையாகிய கடல் 
இவள் கூடற்சுழி எழுதுவதற்கு மணலை அளித்தது ; இது பரிவருத்தனையணி . 

வாத ! தலைவிக்கு மதி ஒன்று தானா பகை ? வேறு கோடி பகைகள் உள்ளன . 
உம்முடைய விரகத்தால் இவள் கைவளையை இழந்தாள் . கடற்கரையிலிருந்து 
மணலிற் கூடற்சுழியைச் சுழிக்கின்றாள் ; இரங்கியருளவேண்டும் . 

இது பாங்கிகற்று , 


“ அளித்தவர் கூழை " " ஒரு கோடியன்றோ " 


51. அளித்தடங் காவி யலர்விழி யாவுடை யம்மைபங்கர் 

நளித்தடக் காவியல் சார்கூழைச் சங்கார் நாட்டெழுகார் 
சுளித்தடங் காவிய மன்கா ணதைக்கடுந் தேர் விடுத்தே 

தளித்தடங் காவி யருள்வல வாவொரு தையலுக்கே. 
( கு -உரை .) அளியையும் காவியலரையும் போன்ற விழியையுடைய , நளித் 
தடம் கா - குளிர்ச்சியையுடைய தடமும் காவும் , நாட்டு - நாட்டில் , கார் : மேக 
மானது , களித்து அடங்கா இயமன் காண் . அதை : அம்மேகத்தை. தள்ளித் தடு ; 
தள்ளி : தொகுத்தல்விகாரம் , வலவா - தேர்ப்பாகனே . தையலுக்கு அங்கு 
ஆவி அருள் , 


வலவா ! நாட்டில் , கார் இயமன் சாண் ; அதைத் தடு ; தையலுக்கு ஆவியை 
அருள் . நீ விரைந்து செல் என்பது கருத்து , 

இது மீண்டுவரும் தலைவன் பாகனுக்குக் கூறல் , 
-ம் . " காவியல் சூழ்கூழை " 


11. 


24 


சங்கபநயினார் கோயில் அந்தாதி . 


52 . 


தைய லருந்தளிர் மேற்சரு காமிவ டன்னுயிரை 
மைய லருந்த லறுவதெந் நாண்மதி போலொளிரச் 
செய்ய லருந்தண் கமலமுத் தீனுந்தென் கூழைப்பிரான் 
கைய லருந்த வருமுனம் வேடனைக் காய்ந்தவனே . 


( த -உரை . ) தையல் அருந்தளிர்மேல் சருகு ஆம் - தலைவி தளிர்ப்பாய 
லின் மீது காமவெப்பத்தால் சருகுபோல்கின்றாள் . இவள் உயிரை . மையல் 
மயக்கம் . ஒளிர - ஒளிரும்படி . செய்யில் அலரும் கமலமானது முத்தை ஈனு 
கின்ற . ஒளிர முத்தீனும் . பிரான் : விளி . கையிலுள்ள அலர்களை உந்து தற்கு 
வேல் வரு முன்னமே ; வேள் - மன்மதன் ; வேள் தன்னை . 


கூழைப்பிரானே ! காய்ந்தவனே ! இவளுயிரை மையல் அருந்துதல் நீங்கு 
வது எக்காலம் ? அருளவேண்டு மென்றபடி . 


து பாங்கி கூற்று . 


பி- ம் , " மைய லருந்த வருவதென்னாம் " 


53. காயந் தகன முறாமுன மாவிகைக் கொள்ள நம்மை 

ஆயந் தகனமர் செய்யாமுன் கூழை யானைமதம் 
போயந் தகனவ னென்னவெய் யோன் கண் பொதுத்தவனை 
நேயந் தகனளி னத்தாள் பணிய நினைநெஞ்சமே . 


( 5 = உரை .) காயம் - உடம்பு . தகனம் உறாமுனம் , ஆய் - ஆய்கின்ற . 
அந்தகன் அமர் செய்யாமுன் ; அந்தகன் - யமன் . மதம்போய்- செருக்குக் கெட்டு . 
அந்தகன் என்ன - குருடனென்று சொல்லும்படி . வெய்யோன் கண் - சூரிய 
னுடைய கண்ணை , பொதுத் தவனை - துளைத்தவனை . நேயம் தக - அன்பு பொருந்த . 

நெஞ்சமே ! காயம் தகனம் உறா முன்னம் , அந்தகன் அமர்செய்யாமுன்னம் 
அரனது தாளைப் பணிய நினை . 


பிம் , 1 அமர் செல்லாமுன் 


54. நினைவா ரிதய நிறைத்திருப் பார்புன்னை நீழலுற்றோர் 

கனைவாரி தன்னில் விடம்வாசி யுண்டருள் கண்டர்வெற்பில் 
எனைவா ரிதமுற வேயுரைப் பார்பச் சிளங்கிளிகாள் 
தினைவா ரிதணிற் சிலநா ளிருந்த திருந்திழைக்கோ 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


25 


( த - உரை . ) நினைவார் - நினைக்கின்ற அடியார்களுடைய . கனை வாரி - 
முழங்குகின்ற கடல். என் நைவு என்னுடைய தளர்ச்சியை . இதம் உற ஆர் 
உரைப்பார் . தினை வார் இதணில் - தினைப்புனத்தே இருந்த நீண்ட பரணின் 


மீது . 


கிளிகாள் ! என் நைவைத் திருந்திழைக்கு ஆர் உரைப்பார் . 


இது தலைவன் வறுங்கள நாடி மறுகல். 


55. - இழையா வையுமிழக் தாளென்செய் வாளிரக் காள்கருணை 

மழையாவை யுற்பல மைவிழி பால்வர ராசையெந்தாய் 
தழையாவை யுன்னத வெற்பான் மழையைத் தடுத்தளித்தோன் 
குழையாவை யுற்ற கதிராழி வேண்டக் கொடுத்தவனே . 
( த - உரை .) இழை யாவையும் - ஆபரணங்களையெல்லாம் . இரங்கு ஆள் 
இரங்குவாயாக , ஆள்வாயாக . உற்பலம் - கருங்குவளை , மைவிழி - தலைவி ; 
மைவிழிபாற் கருணைவை , தழை ஆவை - தழைத்த பசுக்களை . உன்னத 
வெற்பால் - உயர்ச்சியுள்ள கோவர்த்தனகிரியால் . ஆவை அளித்தோன் - 
திருமால் . குழையா வேண்ட - குழைந்து பிரார்த்திக்க , ஆழி - சக்கரத்தை , 
வேண்ட ஆழிகொடுத்தவனே . 

எந்தாய் ! கொடுத்தவனே ! மைவிழிபால் இரங்கு , ஆள் , கருணையை வை . 
இது பாங்கிகூற்று . 


56. தவமணி மாலொழி யேற்கருள் பாந்தட் சடிலகவுத் 

துவமணி மார்ப புவனமும் வானுஞ் சுடரெனநிற் 
பவமணி மாக மளந்தோய்செம் மேனிய பச்சைவண்ணா 

நவமணி மாளிகை சூழ்கூழைச் சங்கர நாரணனே . 
( த - உரை . ) தவம் மண்ணி - தவத்தைச் செய்து ; மண்ணி - பண்ணி ; 
" ஆவுதிமண்ணி ” (மதுரைகீ . சகச ) என்பதன் உரையைப் பார்க்க , பாந்தள் - 
பாம்பையணிந்த . கவுத்துவமணியை அணிந்த மார்ப . புவனமும் வானும் சோதி 
வடிவங்கொண்டு நிற்பவனே ; " சோதியே சுடரே” (திருவாசகம் . ); புவனம் - 
பூமி , மண்ணையும் இந்த மாகத்தையும் அளந்தவனே ; மாகம் - ஆகாயம் . 

இதில் சங்கார் நாராயணர் ஆகிய இருவருடைய செயல்கள் முறையே 
கூறப்பட்டுள்ளன . 
சங்கரநாரணனே ! அருன் , 

4 


26 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


57 . நார மறுகு 

வளைமதி சூடிய நாகவனத் 
தோர மறுகு வளைகவர்ந் தாரினிச் சொல்வதென்மால் 
பார மறுகு வளையோ விவள்படு பாவிமதன் 

ஈர மறுகு வளை தனக் காரிங் கெதிர்நிற்பரே . 
( கு -உரை . ) நாரத்தையும் அறுகையும் மதியையும் சூடிய ; நாரம் - 
நீர் ; கங்கை . நாகவனத்தோர் . அம் மறுகு - அழகிய வீதியில் . சொல்வது என் 
சொல்வது யாது . மால் பாரம் - மயக்கம் பாரமாக உள்ளது ; “ உயிர்தவச் சிறிது 
காமமோ பெரிதே ( குறுந் . கஅ . ) இவள் ஐயோ மறுகுவள் . படுபாவியாகிய 
மன்மதனது . ஈரம் அறு குவளை தனக்கு ஆர் இங்கு எதிர்நிற்பர் . குவளை 
கொலைப்பாணமென்பது இங்கே அறியற்பாலது, 

இது பாங்கிகூற்று . 
பி -ம் . பார மறுகு வளைபோ பிவள்படு 


58 . எதிராடி யங்க மிலானென்செய் வான்மை யெழுதுகண்முத் 

து திராடி யங்க மதியழ லாதொளிர் பூணணிந்து 
கதிராடி யங்கனை பார்க்குநின் மாலைகண் டாற்சுடலை 

அதிராடி யக்கண தென்கூழைச் சங்கர வற்புதனே . 
( த - உரை .) எதிர் - எதிரே . ஆடி - போர்செய்து . அங்கமிலான் - மன் 
மதன் . அங்கமிலான் எதிராடி என் செய்வான் , கண் முத்து திசாள் - கண்ணீரை 
வீழ்த்தாள் . தியக்கும்படி மதியானது வெம்மையைத் தாராது , பூணை அணிந்து , 
ஆடியை அங்கனை பார்ப்பாள் ; ஆடி - கண்ணாடி ; அங்கனை - பெண் ; என்றது 
தலைவியை. அதிர ஆடியவனே ; " அதிரவீசியாடுவாய் (திருஞான , தே . ) ; 
அதிர : தொகுத்தல்விகாரம் . 


ஆடியவனே ! அங்கணனே ! சங்கா ! அற்புதனே ! நின் மாலையைத் தலைவி 
காண்பானாயின் , அங்கமிலான் என் செய்வான் ? இவள் கண்முத்து திராள் ; மதி 
அழலாது ; இவள் ஆடியைப் பார்ப்பாள் . 


இது பாங்கி கூற்று , 


59 , அற்புத வந்தரி யேத்திய கூழை யமலவிம 

வெற்புத வந்தரி யோடுமென் னெஞ்சகம் வீற்றிருக்கப் 
புற்புத வந்தரி பூண்முலை யார்க்கன்பு பூண்டமயற் 
கற்புத வந்தரி யார்புரம் போலென்று காண்பது வே . 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


27 


( த - உரை . ) அம்புக . வந்து அரி ஏத்திய ; அரி - திருமால் . இம 
வெற்பு - இமயமலை . உரவு - பெற்ற , அந்தரியோடும் - உமாதேவியாரோடும் . 
தேவரீர் வீற்மிருக்க , பும்புகம் - குமிழியைப் போன்ற அம் தரி - அழசைத் தரி 
த்த . புற்புதம் கொங்கைக்கு உவமை . மயல் கற்பு தவம் - மயக்கமாகிய கற் 
புதவம் ; கற்புதவம் - கல்லாலாகிய கதவு . தரியார் - பகைவரது . 


அற்பு : த ! அமல ! அந்தரியோடும் என் நெஞ்சகம் வீற்றிருக்க , மயற்கற்புத 
வம் புரம்போல் இல்லை பாதலை என்று காண்பது ? தேவரீர் என் நெஞ்சில் வீற் 
றிருந்தால் என்மயல் நீங்கிவிமென்பது கருத்து . 


60 . 


காணா திருவ ரடிமுடி தேடுங் கனகசபை 
வாணா திருவர பாசையெந் தாய்செம் மணிப்புயங்கப் 
பூணா திருவர மாதனை யாண்மயல் பூண்டுநிறை 
பேணா திருவர வேல்விழி யார்வசை பெற்றனளே . 


கனகசபை வாண 


( த - உரை .) 

செம்மணிகளையுடைய புயங்க 
மாகிய ஆபாணத்தையுடையாய் ; புயங்கம் - பாம்பு . திருவாகிய வர மாதை 
அனையாள் ; தலைவி ; வரம் - விசேடம் . நிறை - மறைபிறரறியாமை ; " நிறை 
யெனப் படுவது மறைபிற ரறியாமை " ( கலி . கக : கஉ , ) அரத்தையும் வேலை 
யும்போன்ற இருவிழிகளையுடைய பெண்டிர் கூறுகின்ற , வசை - பழிமொழியை, 


கனகசபைவாணா! எந்தாய் ! பூணா ! திருமாதனையாளாகிய இவள் நிறையைப் 
பேணாமல் வசையைப் பெற்றளை ; அருள்வாயாக . 

இது பாங்கிகூற்று . 


61. பெற்றத் திலக வுலாவரு வாரென் பிழைமதிபின் 

பற்றத் திலக நுதல்பாகர் கூழைப் பாமர்நிலா 
முற்றத் திலக மகிழ்வோடு மென்னை முயங்கியல 

கற்றத் திலக மளவு மெண் ணாரென்ன கற்பனையே , 
( கு - உரை.) பெற்றந்த - இடபத்தில் , என் மதி பின்பற்ற உலாவருவார் . 
தாபாத்தில் அகமக கோமே , அல் அகற்ற - இருளைப்போக்குவதற்கு , 
தலஅமணியளவும் ; திலகம் - ஒருவகைக் குன்றிமணி . என்ன 
கற்பனை - என்னவித ; கற்பனை - ஏற்பாடுமாம் ; " கற்பனையத்தனை யென்பிற 
விக்கு " புகலூரநீதாதி , உ . 

இது தலைவி கூற்று. 


28 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


62. கற்பகக் காநிழ வற்றோன் பணிசங் கரநமனு 

டற்பகக் கானிமீர் தென்கூழை வாண திவாகரனிற் 
பொற்பகக் கானிற்கும் வெண்ணில வாவம் பொதியவுயர் 
வெற்பகக் கானில் விற்கொடி தாமிந்த மெலலி பற்கே . 


( த -உரை .) நமனுடைய உடல் பகும்படி ; பக - பிளவுபடும்படி . திவா 
கரனில - சூரியனைப்போல , பொற்ப - பொலிவுடையவரே . ( சந்திரன ) கக்கா 
நிற்கும் வெண்ணிலவு ஆலம் ; சந்திரன் : தோன்றா எழுவாய் , பொதிய உயர் 
வெற்பு அகக் கால் - தென்றற்காற்று , நிலவின் - நிலவைக்காட்டிலும் . 


இது பாங்கிகூற்று . 


63. இயலரு காவணஞ் சங்கத்தி லேறு மிறைவர்நறை 

பெயலரு காவணங் கன்பர்க்குள் ளாரிந்தப் பெற்றிசெய்யார்க் 

பலரு காவண மேனியர் கூழை யணிநகர்சூழ் 
வயலரு காவணங் காண்கடந் தேம்வெய்ய வன்சுரமே . 


கயல 


( த - உரை . ) இயல் - இயற்றமிழ் . அருகாவணம் - குறையாதவாறு . நறை 
பெய் அலர் உகா வணங்கு அன்பர்க்கு ; உகா - உகுத்து . செய்யார்க்கு அயலர் . 
உகாவண்ணம் - கெடாத அழகையுடைய . வயல் அருகு ஆவணம் காண் - 
வயலருகே உள்ள கடைவீதியாகும் இது . வன்சுரத்தைக் கடந்தேம் . 


இது தன்பதியடைந்தமை தலைவன் தலைவிக்குச் சாற்றல் . 


64. வன்னி கரந்தை யறுகா ரரவ மதிமுடித்த 

சென்னி கரந்தையம் பெய்வோனைக் காய்ந்தவன் சிற்றிடைதான் 
மின்னி கரந்தைய லோர்பாகன் கூழை விமலன்வெற்பா 
கன்னி கரந்தை வரவெல்ல லாஞ்சிலைக் காமனையே . 


( த - உரை. ) வன்னி - வன்னிபத்திரம் , ஆர் அரவம் மதி - ஆத்தியையும் 
பாம்பையும் சந்திரனையும் . சென்னி - திருமுடியையுடையார் , கரந்து ஐ அம்பு 
எய்வோனை - மன்மதனை . சிறு இடை ; மின் நிகர் அம் தையல் - உமாதேவியார் ; 
சிற்றிடைக்கு மின்னல் உவமை . தான் : அசைநிலை, கன்னியின் காம் தைவாச் 
சிலைக்காமனை வெல்லலாம் ; கன்னியின் காம் தைவர் - தலைவியின் கையைப் 
பற்றினால் ; பாணிக்கிரகணம்செய்யென்பது கருத்து , 


இது பாங்கி உலகியலுரைத்தல் . 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


29 


65 . காமனம் பாலிடர் கொண்டுமின் னார்முலை கண்டுமயங் 

காமனம் பாலிலைக் கண்டுயில் வோன்கம லாசனனைங் 
காமனம் பாலிளங் கனனிலைத் தோயெனறு கைதொழுதற் 

காமனம் பாலி யெனுங்கூழை வாழ்கறைக் கண்டனையே . 
( கு -உரை . ) காமன் அம்பால் , மயங்காமல் நம்பு . ஆல் இலைக்கண் துயில் 
வோன் - திருமால் , ஐந்து கா மன் - இந்திரன . அழகிய பக்கத்தில் இளங்கன்னியை 
வைத்தோய் . என்று தொழுதற்கு ஆம் மனத்தைப் பாலி . எனும் - என்று திரு 
மால் முதலியவர்கள் பிரார்த்திக்கும் . 

நெஞ்சே! கறைக்கண்டனை நம்பு . 


66. கண்டலம் போ திரண் டானவர் கூழையிற் கண்ணு தலார் 

கண்டலம் போதிகழ்ந் தோர்சங்க ரேசர் கனவரைமேற் 
கண்டலம் போதிசொல் மென்கோதை மைவிழிக்கன்னியின் 
கண்டலம் போதி யளிகா ளிருக்கக் கருதுகவே . 


டை 


( த - உரை . ) கண்தலம் போது இரண்டு ஆனவர் ; போது - சந்திரசூரியர் . 
போது : ஆகுபெயர் . கண்டல் அம்போது - தாழம்பூவை . கண்டு சொல் , அல் 
கோதை , அம்போதி விழி ; பிரனிறை ; கண்டு - கற்கண்டு , அல் - இருள் , அம் 
போதி - கடல் , கோதை - கூந்தல் , கன்னியின் இடையைக் கண்டு , ஓதியிலுள்ள 
வண்டுகளே ! இருக்க - கூந்தலில் இருக்க , இடையின் மென்மையைக் காணின் 
நீர் கூந்தலில் இருக்கமாட்டீர் என்றபடி . 


இது தலைவன் வண்டோச்சி மருங்கணை தல் . 


67 . 


கருமங் கவலை நெறியால்வந் தெம்மைக் கலக்கவெழு 
கருமங் கவலைநெஞ் சேவர ராசைக் கதிரவனி 
கருமங் கவலை நதிசூடி யென்றுகை கூப்புவதே 
கருமங் கவலை யினிவேறு வைக்கக் கடவதன்றே . 


( த -உரை . ) கருமம் - வினைகள் . கவலைநெறியால் - கவர்த்த பலவழிக 
ளால் . கலக்க - கலந்துகொள்ளுதலால் . எழு கரு மங்க - எழுகின்ற பிறவி 
யானது மங்கும்படி . வல்லை - விரைவாக , வாராசையிலுள்ள . கதிரவன் நிகரும் 
அங்க ! அலைந்தியைச் சூடியவரே ! என்று வல்லை கைகூப்புவதே கருமம் . இனி 
வேறு கவலை வைக்க , கடவது அன்று - உனக்கு உரித்தன்று . 


30 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


1 


68. கடந்தந் தனமென் முலைமருங் காள்பங்கர் காவில்வண்டு 

கடந்தந் தனமென் றிசைபாடுங் கூழைக் கறைமிடற்றார் 
கடந்தந் தனவெற்பை மீறும் புயத்தர் கடுக்கைகல்கார் 
கடந்தந் தனங்க மெனவரும் பாவிக் கருங்கங்குலே . 


( த -உரை. ) கடம் - குடம் ; தந்து - நூல் . மருங்கு - இடை . கடம் அன்ன 
முலை ; தமது அன்ன மருங்கு ; நிரனிறை . மருங்காள் - உமாதேவியார் . காவில் - 
சோலையில் . வண்டுகள் தந்த தினம் என்று இசைபாடும் ; தந்தந்தனம் : 
தாளக்கட்டு . 

తుల 

விடம் . அம் தன வெறபை - மேருவை ; தனம் - பொன் , 
வெற்பைகிடந்து மீறும் புயத்தர் . கடுக்கை கொன்றைமாலையை , 
விடம் , அந்து - ஒருவகைப் பூச்சி . அந்தன - யமன . பாவிக் கருங்கங்குல 
கடுமுதலியவற்றின் அங்கம் போலே வருமென இயைக்க . 


- 


- 


கறைமிடற்றார் நல்கார் ; கங்குல் வரும் . 


இது தலைவிகூற்று . 


69. கங்குலை மாலை யனையமென் கோதை கலாமதியம் 

கங்குலை மாலை யனலதன் மேன்மெழு கானதென்னங் 
கங்குலை மாலைய னோர்கூழை நம்பசெக் காலமபக் 
கங்குலை மாலை யருள்வரென் றேயழுல் கண்பிசைந்தே . 


( த - உரை .) கங்குலை - இருளை . மாலை - மேகத்தை . மென்கோதையை 
யுடைய தலைவி . மதியம் கங்கையுடைய ஆதம் ; கங்கு - பக்கம் . மாலை 
அனல ; “ அழல்போலுமாலைக்கு ( குறள் , கஉஉ அ . ) அதன் மேலுள்ள மெழுகா 
யிற்று என் அங்கம் , குல்லை மால் அபன - திருத்திழாபையணிந்த திருமாலும் 
பிரமனும் ; குல்லை : தொகுத்தல் விகாரம் . ஒர் - உணருகின்ற . மயக்கத்தைக் 
குலைக்கின்ற மலர்மாலையை நம்பர் எக்காலம் அருள்வர் . கண பிசைந்து அழு 
வாள் ; “ கண்பிசைந் தொருசே யின்னுங் கலுழினும் ” பிரபு . கைலாசகதி . டு . 

இது பாங்கிகூற்று . 


B 


70. கண்ணிக் கரும்புயர் மால்வரை தோள் சொன்ன கைகொங்கைவேற் 

கண்ணிக் கரும்புய மார்மெலி யார்கம ழுந்துளவக் 
கண்ணிக் கரும்புய லோர்பாகர் கூழைக் கமலவயற் 
கண்ணிக் கரும்புய நோக்காது சேரல்வெங் கார்முகிலே . 


- 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


31 


( கு - உரை . ) கண் - சணுக்களையுடைய மூங்கில் ; ஆகுபெயர் ; வரையென் 
பது போல , இக்கு - கரும்பு . வரை - மலை; கண் - தோள் ; இக்கு - சொல் ; 
முல்லையரும்பு நகை ; மால்வரை கொங்கை ; நிரனிறை . வேற்கண்ணிக்கு - 
வேல்போன்ற கண்ணையுடைய தலைவிக்கு . ஆர் புயம் மெலியார் . துள 
வக்கண்ணியையுடைய கரும்புயல் - திருமால் . கரும்புயலோர் பாகர் - சங்கர 
சாராயணர் . கண்ணி - சிறுவாய்க்கால் ; “ தெறுகு தலைக்கணி வாய்க்கால் பெரு 
குத் திருமயிலை " (திருமயிலைத்திரிபந்தாதி , அஎ . ) கண்ணியையுடைய வயலிற் 
றோன்றிய கரும்பு - தலைவி. உய்ய - பிழைக்கும்படி , உய்ய என்பது நோக் 
காது என்னும் எதிர்மறைவினையெச்சத்தின் முதனிலையோடு முடிந்தது. 

கார்முகிலே ! சோல் , 


தலைவன் மேகத்தொடு கூறல் , 


பீம் , கார்முகமே 


71. காரங் கடுக்க மயிலாடுங் கூழைக் கடவுளந்த 

காரங் கடுக்க வளர்கோதை பாகனென் காமவெவ்வி 
காரல் கடுக்க மொழிகெஞ்ச மேவெங் கணைபடுபுண் 
காரங் கடுக்க யமவாதை யுற்றிடும் காலத்திலே . 
( கு - உரை . ) கார் அங்கு அடுக்க ; அடுக்க - அடுத்தலால் . அந்தகாரம் 
கடுக்க - இருளைக் கோபித்தற்கு . என் 

என்பாயாக . 

காம வெவ்விகாரங்கள் 
துக்கம் ஒழி நெஞ்சமே ! கணைபடுபுண்ணில் செருகும் காரச்சீலையை , கடுக்க - 
ஒப்ப . யமவாதையுற்றிடுங்காலத்தில் . 

நெஞ்சமே ! யமவாதையுற்றிடுங்காலத்தில் கூழைக்கடவுள் பாகனென்பாய் ; 
காமவிகாரங்களையும் துக்கத்தையும் ஒழி . 


72. காலங் கனலந் தரநில மானவர் கண்ணின்மணி 

காலங் கனலங் கழனியி ராசைக்கங் காளர்கங்குற் 
காலங் கனலம் புலிதுரந் தாவிநல் காதிருந்தக் 

காலங் கனலம் பெறவரைந் தேகிழி கைக்கொள்வனே . 
( த -உரை. ) கால் - காற்று , அம் - நீர் . கனல் - தீ . அந்தரம் - ஆகா 
யம் ; பஞ்சபூதமாக உள்ளவர் . கண்ணில் - கணுக்களில் , மணி கால் - முத்துக் 
களைக் கக்குகின்ற . அம் கன்னல் - அழகிய கரும்புகளையுடைய . கழனி - வயல் . 
கங்குற்கால் அங்கு - இரவினிடத்தே . அம்புலி அனலைத் துரந்து , ஆவி - என் 
உயிராகிய திலவியை . கங்காளர் ஆவியை நல்காதிருந்தக்கால் , அங்கம் நலம் 


தொழுவாயாக . மேல் - பின்பு. கைக்க - வெறுக்க. யமன்தொடர் காலம் எக் 
32 

சங்கராயினார் கோயில் அந்தாதி . 
பெற வரைந்து - தலைவியின் உருவத்தை அழகு அமைய எழுதி. கிழி கைக் 
கொள்வன் ; AN - படம் . மடலேறுவேனென்றபடி , 

கூழைக்கங்காளர் திருவருளால் தலைவியைப் பெறேனாபின் மடலேறுவே 
னென்பது கருத்து . 

இது மடலேறுதலைத் தலைவன் தன்மேல்வைத்துச் சாற்றல் . 
73. கைக்கய மன்றுரி தென்கூழைச் சங்கர காபத்துத்தி 

கைக்கய மன்று ணடிக்கும் பிரானென்று கைதொழுமேற் 
கைக்கய மன்றொடர் காலமெக் காலமக் காலமருள் 

கைக்கய மன்று மனமே யொழியுங் கருக்குழியே. 
( கு -உரை . ) கயம் - யானையை . அன்று உரித்த . கா - காத்தருள்க. பத்துத் 
திகைக்கு ஐய ; திகை - திசை ; ஐய - தலைவனே . பிரான் - பிரானே . தொழு - 
காலமோ அக்காலத்தில் , அருள்கைக்கு - அவர் அருள் செய்வதற்கு . ஐயம் 
அன்று - சந்தேகம் இல்லை ; அன்றென்பது இன்றென்னும் பொருளில் வந்தது . 

மனமே , தொழு ; அருள்கைக்கு ஐயமின்று ; கருக்குழி ஒழியும் . 
74. கருந்தா ரணிகுழல் பங்காளர் கூழைக்கங் காளர் பொன்ன 

கருந்தா ரணியு மயனு முராரியுங் காண்பரியார் 
கருந்தா ரணிமதற் காய்ந்தோ ரிளங்களி வண்டுகணு 
கருந்தா ரணியலென் கைத்தா மரைவரக் காண்கிலனே . 
( 5 - உரை . ) தாரணிகருங்குழல் - உமாதேவியார் . பொன்னகரும் - பொன் 
னுலகத்திலுள்ள வரும் . தாரணியும் - பூமியிலுள்ளவர்களும் ; இவை இடவாகு 
பெயர்கள் . கரு தார் அணி - பெரிய கொடிப்படையையுடைய ; கரூமை - 
பெருமை ; தார் - கொடிப்படை ; அணி - படைவகுப்பு ; " ஒன்னார் , தாரணி 
தானவஞ்செய்தான் ” ( திருவரங்கத்தந்தாதி , 6. ) வண்டு கள்ளை நுகருகின்ற. 
தார் - பூ ; அணியல் . மாலை , காய்ந்தாரது அணியல் வரக் காண்கிலனென 
இயைக்க . 

இது தலைவிகூற்று . 
75. காணப் பதஞ்சலி யாடிய கூழைக் கடவுட்கஞ்ச 

நாணப் பதஞ்சலி செய்வலென் றோடி நடந்ததெல்லாம் 
வீணப் பதஞ்ச லிகலா முனக்கவர் மீது மையல் 
பூணப் பதஞ்சலி யாநின்ற தென்னினிப் பூங்கொடியே. 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி. 


33 


( த - உரை . ) பதஞ்சலி காண ஆடிய , கடவட்கு . அஞ்சம் நாண - அன் 
னப்பறவை நாணும்படி . பத்து அஞ்சலி செய்வலென்று ; பத்து - தொகுத்தல் 
விகாரம் ; " பதஞ்சலி யா தரைக் காசுங் கொடார் " (திருவோகயமகவந்தாதி , 
கக . ) நாண நடந்ததெல்லாமென இயைக்க . அப்பது - அம்புகளும் ; அது பகுதிப் 
பொருள் விகுதி . அஞ்சு அல் - அஞ்சப்படுகின்ற இருளும் . அஞ்சு அப்பு - ஐந்து 
அம்புகளுமாம் , உனக்கு இகலாம் ; இகல் - பகை . அவர் மீது மையல் பூண - 
அவர்மீது மயக்கம் பூணு தலால் . பதம் சலியாநின்றது . என் - இதற்குக் கார 
ணம் யாது ? இனி - இப்பொழுது . ஒடி நடந்ததெல்லாமென்றதனாற் பதம் 
சலித்தல் பெறப்பட்டது . 

முன்னர் அஞ்சலிசெய்யப்போனது பயனற்ற செயல் ; மீண்டும் போதற்கு 
முயல்கின்றது யாது என்பது கருத்து . 

பூங்கொடியே ! பதஞ்சலியாகின்றது என் . 


இது பாங்கி கூற்று. 


76. பூங்கமு காரஞ் சொரிகூழை நம்பர்பொற் றாளின்மலர் 

ஆங்கமு காரகஞ் செல்லார் சிலம்பினி னங்கைவளை 
நீங்கமு காரவிந் தஞ்சரூ காக நினைத்து மனம் 

ஏங்கமு கார விசைத்தீ விளைக்கு மிளங்குயிலே . 
( த - உரை . ) கமுகு - பாக்குமாம் . ஆரம் - முத்துக்களை ; முத்துப்பிறக் 
கும் இடங்களிற் கமுகும் ஒன்று . மலரையும் ; ஆம் கம் - மேன் மேலும் ஊறு 
சின்ற தீர்த்தத்தையும் . பொற்றளில் உகாத சிறியவர்களுடைய, அகம் - மனத் 
தில் , நின் அங்கைவளை நீங்க . முக அரவிந்தம் - முகமாகிய தாமரைப்பூ . 
மனம் ஏங்க - உன்னுடைய மனமானது எங்க . முகாரவிசை - முழக்கத்தை 
யுடைய இராகம் ; முகரம் - முழக்கம் ; நீட்டல் விகாரம் ; முகாரிபாகத்தையே 
முகாரமென்றாரென்றலுமாம் . இசையாகிய தீயைக் குயில் விளைக்கும் . 

இது பாங்கி கூற்று . 


77. குயிலாய மாமனை யுள்ளிருந் தாவியைக் கொள்ளை கொள்ள 

அயிலாய மாமனை யப்பனை வாவென் றழைப்பது பார் 
கயிலாய மாமனை பன்றடுங் கூழைக் கடவுளுவ 

மயிலாய மரமனை யாவுடை மாதிடம் வைத்தவனே . 
( த - உரை . ) குயில் ஆயம் - குயிற்கூட்டங்கள் . மாமனையுள் - மாமா 
மாகிய வீட்டினுள்ளே . அயில் ஆய - கூர்மையையுடை யனவாகிய . 

5 


மா மன் 


- 


34 


சங்கமநயினார் கோயில் அந்தாதி . 


வண்டுகள் தங்கப்பெற்ற , ஐ அப்பனை - ஐந்து மலர்ப்பாணங்களையுடைய மன் 
மதனை . 

அயிலாய அம்பென்க. குயிலாயம் அழைப்பது பார் ; " சூர மால் 
குயிற் சின்னங்கள காமத் துரைவந் தான்றுரை வந்தானென் றூத " ( திருக்குற்று 
லக்குறவஞ்சி , சசு ) கயிலாய : விளி. மாமனை - தக்கனை . 

கடவுள் : விளி . 
உவமை இல்லாய் - உவமையில்லாதவனே . அம் மா மன்னை - அழகிய திரு 
மகளின் தலைவராகிய திருமாலை. ஆவுடைமாது - ஆவுடைய நாயகி . 

கயிலாய ! கடவுள் ! வைத்தவனே ! குயிலாயம் மன்மதனை அழைப்பது பார் . 
இது பாங்கிகற்று . 


. 


78 .. வையக மத்தனை யுந்தனி யாள வரினுமவை 

பொய்யக மத்தனை யானனன கூழைப் பொருப்புவில்லி 
துய்யக மத்தனை சிறறிடை பாகன் இணைப்பதமா 
மெய்யக மத்தனை வோர்க்கு . தேயன்றி வேறில்லையே . 
( த - உரை . ) வையகம் அக்தனையும் - உலகம் முழுவதையும் , அவை 
அச் செல்வங்கள் . பொய்ய - பொய்ம்மையாக உள்ளன கம் அத்தன் - கபாலத்தை 
அணிந்த திருக்கரத்தை யுடையார் . பொருப்புவில்லி - மேரூவிலவையுடையார் . 
துய்ய கமத்தன் ; கம - நிறைவு . ஐ - தலைவன் . மெய் அகம் அத்தம் - மெய்மமை 
யையுடைய இடமே பொருள் . நைவோர்க்கும் - நைந்திருக்கும வறிஞர்களுக்கும் ; 
உம்மை இறந்தது தழுவியது . அதே அன்றி - அந்தச் செல்வமே அல்லாமல் , 

செல்வர்க்கும் வறிஞர்க்கும் அவருடைய திருவடிகளே உண்மையிடமான 
பொருளென்பது கருத்து . 

பீம் , தனியாள வரினுமது 
79. இல்லை யரும்பவ மெந்தைதென் கூழை பிறைகடனம் 

அல்லை யரும்பவ னால முண் டோனருட் சோதியென்று 
சொல்லை யரும்ப வசமழி யாமுனந் தோகையரை 

முல்லை யரும்பவர் மூரலென் றோடி முயங்குநெஞ்சே . 
( த - உரை . ) அரும்பவம் இல்லை . நடனத்தை அலலில் அயரும் பவன் . 
என்றுசொல் . ஐ அரும்ப - கோழை கண்டத்தில் தோன்ற . அ . தோகையசை 
நோக்கியென ஒரு சொல் வருவிக்க , அவர் மூரல் முல்லையரும்பென்று . 3 
அரும்ப வசம் அழியாமுன் : “ ஐய மருந்தியக் கங்குறு காமு னரங்கர்க்கன்பாய , 
ஐய மருந்தியும் வாழ்மின்கண் மேலுமக் கானந்தமே ” ( திருவரங்கத்தந்தாதி , 
கக ) . 

நெஞ்சே ! வசமழியாமுன்னே சொல் ; சொன்னாற் பிறப்பு இல்லை . 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 


35 


80. முயலக னாக முரியநின் றாடி முது பலிதேர் 

செயலக னாக முனிக்களித் தோய்சந்த்ர சேகரனே 
இயலக னாக வனமென வாழ மிறைவவன்றே 

மயலக னாக ரிகமாதர் மீதின் மடநெஞ்சமே . 
( த - உரை . ) முயலகனுடைய ஆகமானது முரியும்படி ; 

முரியும்படி ; முரிய . 
நெளிய. : விளி. செயல - செயலைபுடையாய் . கல் நாகம் முன் - கல் 
லானைக்கு முன்பு . இக்கு அளித்தோய் - கரும்பைக் கொடுத்தவனே . இயல் 
அகம் - இலக்கணம் பொருந்திய வீடு . நாகவனம் . புன்னைவனம் . நாகவனம் 
இயலகமென வாழும் இறைவ : “ வாசமென ராசை வந்த வருட்கடலே ” ( உ 4 ) 
என்றார் முன்னும் , என்று . என்று சொல்லி , மயல் அசல் , 


நெஞ்சே ! ஆடி , செயல , அளித்தோய் , சர்த்ரசேகரனே , இறைவ என்று 
சொல்லி மாதர்மீதுள்ள மயலை அகல். 


81 . 


மடங்கலை வாரண மாய்ப்பது போல மதர்விழியீர் 
நுடங்கலை வாய்த்த மருங்குலை மாய்க்கு நுமது முலைத் 
தடங்கலை வாரில்லை யேலுயிர் கொண்டெவர் தாமிருப்பார் 
முடங்கலை வாரிகஞ் சுண்டோர்தென் கூழை முகில்வரைக்கே . 


( த.உரை .) மடங்கலை - சிங்கத்தை . வாரணம் - யானை . 

சிங்கத்தை 
யானை மாய்ப்பதுபோல : இல்பொருளுவமை . 

இடங்கலை 

அசைதலை . 
மருக்குலை - இடையை , மாய்க்கும் - தேயச்செய்கின்ற . முலைத்தடம் - கொங்கை ; 
எழுவாய் . கலைவார் இலையேல் - கலையாலாகிய கச்சு இல்லையாயின் . எவர் உயிர் 
கொண்டிருப்பார் . முடங்கு அலை - வளைந்த அலைகளையுடைய, 


இது , குலோத்துங்கசோழன் கோவையிலுள்ள " மட்டார் குழலி ” ( சுரு ) 
என்னும் செய்யுளையும் , “ உருகுவாருயிர் படுபடாமுலை யுழறுமேலுல கிறுமெனத் , 
சிஈகுவார்முகி விசிவிடாதவர் திறமினோகடை திறமினோ " 
பாணி , ந.உ ) எனபதையும் போன்றது . 


<ப் 


இது தலைவன் தலைவியைப் புகழ்தல் . 


82 


வரைக்கே கயமொரு பக்காளர் கூழை வரதர்வெற்பில் 
இரைசகே கயநதி போங்குரு கேயன் றிறைவர் சொன்ன 
உரைக்கே கயா மென் செய்தியெல் லாமங் குரைத்தருளித் 
தரைக்கே கயமனச் சந் தபோ தபமன்றித் தானிலையே, 


வர் - திருமாலாகிய 
36 

சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 
( கு.உரை. ) கேகயம் மயில்; இங்கே உமாதேவியார் . இரைக்கு - 
இரைபைத்தேடியுண்பதற்கு . கயம் - குளம் , குருகே - நாரையே . அன்று - 
கண்டகாலத்தில் . இறைவர் - தலைவர். 

ஏகுவாயாக . 

அயரும் என் 
செய்தியெல்லாம் உரைத்தருள் . இத்கரைக்கு - இத்தரையை மாய்த்தற்கு ; 
ஏக யமன் - ஒற்றை யமன் ; ஏகம் - ஒன்று ; அந்தச்சந்த்ரோதயமே யமன் . 

இது நாரைவிடுதூது . 
83 . தானவ சப்புரங் காய்ந்தவர் கூழைபிற் சங்கரர்மால் 

ஆனவ சப்புரங் காட்டிய வேளுடற் கங்கியிட்டோர் 
ஞானவ ரப்புரம் பெற்றடி போற்றுநற் றொண்டர் தம்மை 

மானவ ரப்புரந் தென்னையங் காள மதிப்பதென்றே . 
( த - உரை .) தானவர் - அசுரருடைய . புரம் - புரங்களை. 

; 
பின் உரத்தை . உடற்கு உடலை வேகும்படி செய்தற்கு . அங்கி - நெருப் 

அங்கி - சட்டையென்று பொருள் கொண்டால் , உடலுக்கு அங்கியிட் 
டோரென்னும் ஒருநயம் தோற்றுகின்றது . ஞானவரப்பு - ஞானமாகிய வரம்பு . 
உரம் - வலி . மான - ஒப்ப . வர - தம்பால் அடியேன் வா . 


மால் ஆன 


பை. 


காய்ந்தவர், சங்கரர் , அங்கி இட்டோர் என்னை ஆள்மதிப்பது என்று . 


84. மதியா தவனிரு கண்ணாகுக் கூழை வரதர்வெற்பில் 

விதியா தவனிறைந் தோர்க்கும் விதித்தவெங் கூற்றெனவே 
உதியா தவனிதை யெங்கே யுதித்த துறையுமிவர் 
பதியா தவனிகொல் லோவிசும் போவென் பகர்கின்றதே . 


( த - உரை .) மதி ஆதவன் - சந்திரனும் சூரியனும் . விதி - பிரமனானவன் . 
ஆ - ஐயோ , தவம் நிறைந்தோர்க்கும் விதித்த , வெங்கூற்றெனவே உதி 
யாத வனிதை - யமனென ஆண்வடிவங்கொண்டு தோன்றாத வனிதை ; விதித்த 
வனிதை ; உதியாத வனிதை ; கூற்றெனத் தோற்றவில்லையாயினும் செயலால் 
அவனை ஒப்பாளென்பது கருத்து ; “ பல்லுபிர் பருகும் பகுவாய்க் கூற்றம் , ஆண் 
மையிற் றிரிந்துத னருந்தொழி றிரியாது ......பெண்மையிற் றிரியும் பெற்றி " 
( சிலப்பதிகாரம் , கு : உக்க - உ .. ) என் பகர்கின்றது - என்ன சொல்வது . 


திணை கைக்கிளை , துறை ஐயம் . 


85 . 


சங்கரநயினார்கோயில் அந்தாதி . 

37 
- 
பகலவ னங்கண் பறித்தோர்தென் கூழைப் பரமர்வில்வேள் 
இகலவ னங்க னெனவிழித் தோர்வெற்பி லென்னையன்பர் 
அகலவ னங்க பரும்படி சேரு மவசமெல்லாம் 
புகலவ னங்க ளிலையோ வவர்முனம் பூவையரே . 
( த -உரை. ) பகலவன் - பகனென்னும் சூரியனுடைய ; “ பகன்றாமரைக் 
கண் செடக் கடந்தோன் ” ( திருச்சிற், கஅ ) . அருங்கனென - உடம்பில்லாதவ 
னாக , அன்பர் அகல . அல் - இருளும் . நங்கு - பழிமொழியும் ; " நீங்கஞ்சர் 
திருவடிவுளை ” ( ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்பிள்ளையவர்கள் வாக்கு ; " துங்கஞ்சார் , " ) 
அயரும்படி - யான் துன்பமுறும்படி . சேரும் - சேர்தலால் உண்டாகிய . அவர் 
முன்னம் புகல - அவர் முன்னே தூதாகச் சென்று சொல்லுவதற்கு . அனங்கள் - 
அன்னப் பறவைகள் . 

இது தலைவிகற்று , 
பி - ம் . அகல வனங்கசரம்படி சோரும் 
86. பூவைய மாதவன் தேடுபொற் பாதர்பைம் புன்னைவனத் 

தேவைய மாத ரிடவுகந் தோர்தென் னிராசைவெற்பிற் 
பாவைய மாதனு வில்லைவெம் போர்செய் பகழியில்லை 

மாவைய மாதழை பாலிவர் தாமெய்த வாறுநன்றே . 
( த - உரை . ) பூ வையம் - பூமியாகியவையம் ; இருபெய சொட்டு ; பூ : 
பொலிவுமாம் . புன்னைவனத்தேவு ; தேவு - தெய்வம் . ஐயம் - பிட்சையை . 
மாதர் ஐயம் இட உகந்தோரது வெற்பில் . பாவை - பாவையே ; அம்மா : வியப் 
பிடைச்சொல் . தனு இல்லை ; தனு - வில் , பகழி - பாணம் . மாவை - விலங்கு 

அ மா தழையால் - அந்தப் பெரிய தழையினாலே . 
பாங்கி தலைவனை நகுதல் . 
87 . வாகைக் கணை கொடு வந்தோனை வெல்வர ராசையெந்தாய் 

தோகைக் கணைகொடுங் கையா வயருந் துயாமெல்லாம் 
போகைக் கணைகொடு செவ்வித முல்லது பூங்கடுக்கை 

ஈகைக் கணைகொடுங் காம விகார மெளிதல்லவே. 
( த - உரை . ) வாகை - பிறரை வென்ற வெற்றியையுடைய ; “ வென்றிக் 
களிற்றை விரிதாரவன் வென்றவாறும் ” ( சீவக . ச ) என்பதன் உரையைப் 
பார்க்க வந்தோனை - வந்த மன்மதனை . தோகைக்கு - தலைவிக்கு , கொடுக் 
கையே அணையாக அயருதற்குக் காரணமாகிய . போகைக்கு அணை வரயாக . 
செவ்விதழைக்கொடு , கடுக்கை ஈகைக்கு அண் - கொன்றைமாலையை அருளிச் 
செய்தலுக்கு வருவாயாக . நை - நைதற்குக்காரண மான . அல்ல வென்பது 
ஒருமைக்கும் வரும் . 

இது பாங்கிகற்று , 


களை . 


க 


58 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


88. அல்லி யமருங் கமலம்வெய் யோனன்றி யார் திறந்தார் 

கொல்லி யமருங் கடலாக வேபொருங் கூன்கருப்பு 
வில்லி யமருக் தொலையவந் தீரிந்த வெவ்விருளில் 

வல்லி யமரு மொருபாகர் கூழை வரையணங்கே . 
( த - உரை . ) அல்லி - அகவிதழ் . கமலத்தை வெய்யோனன்றி யார் 
திறந்தார் . அருங்கடல் கொல் இயம் ஆக ; இயம் - வாத்தியம் . கூன கருப்பு 
வில்லி - மன்மதனது . இருளில் வந்தீர். வல்லி அமரும் - உமாதேவியார் 
விரும்பி எழுந்தருளியிருக்கும் . 

" காமரை வென்ற கண்ணோன் " ( திருச்சிற் , கசுச ) என்ற செய்யுளைப் 
பின்பற்றிவந்தது இச்செய்யுள் . 

இரவுக்குறிக்கண் தலைமகளைத் திருமகளாகப் பாவித்துத் தலைவன் கூறியது . 


89. அணங்கர சேபொரு மாமத யானை பதனையொரு 

கணங்கர சேல்கரந் தென்னமின் னார்பொற் கலைகுலையும் 
வணங்கர சேகரத் தேற்றா ருமைவளை யாற்றழம்பு 
பணங்கர சேதனர்க் கெய்தார்தென கூழைப் பனிவரைக்கே . 
( த - உரை . ) யானையதனை - கொங்கையாகிய யானையை . 
ஒரு கணநேரம் . 

மறைத்துக்கொள்வாயாக . சேல் கரந்து எனன 
ஹதிய மீனைக் கரத்தலால் வரும் பிரயோசனம் யாது . மினனார் - தாருகாவனத்து 
முனிவருடைய மனைவிமார் . கரசேகாத்து - கையிலுள்ள பிரமன் தலையில் , 
ஏற்றார் - இரந்தவர் . தழும்பு பண் அங்கர் - தழும்புபண்ணிய உறுப்பை உடைய 
பர் . அசேதனர்க்கு எய்தார் . 


ஒரு கணம் 


- 


கர - மடை 


கண் 


யானையதனைக் கா ; சேல் கரந்தென்ன : “ தொடலை தைஇய மடவான் மக 
வே , கண்ணினுக் கதவநின் முலையே " ஐங்குறு நூறு , நசுக . 

இது நாணிக்கண்புதைத்தல் , 


90. பனியாழி யங்கண் பவளச்செவ் வாய்முத்தின் பக்திககை 

இனியாழி யன்மொழி மின்னார்க் கிரங்கல மேத்தரிக தக் 
தனியாழி யன்றருள் கூழைப் பிரான நட் சாகரத்திற 

குனியா ழியம படர்க்குமஞ் சேன்மருள் கூர்நெஞ்சமே . 
( த - உரை . ) ஆழி - கடல் . இன்யாழ் இயல்மொழி . சண்ணையும் , 
பயையும் , சகையையும் , மொழியையும் உடைய மின்னார்க்கு இரங்கலம் . எத்து 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி. 


39 


அரிக்கு . தனி ஆழி - ஒப்பில்லாத சக்கரத்தை . அருட் சாகரத்தில் - கருணைக் 
கடலில் , குனி - ஆடுவாயாக, ஆழ் - ஆழ்வாயாக . அருட்சாகரத்திற் குனி ; 
ஆழ் . இயமபடருக்கும் அஞ்சேல் . 


பி- ம் . இரங்கலமே யரிக்கு 


91. கூரத் திரவிழி மேன்முத்தும் பொன்னும் கொழிக்குமென்றால் 

ஆரத் திரவிய மாசைகொள் வாரம் புலியையந்தி 
நேரத் திரவியென் றெண்ணார் மருங்கை நெருக்குதன 

பாரத் திரவிர் சடையாளர் கூழைப் பதியன்பரே . 
( கு - உரை . ) கூர் அக்திர விழிமேல் - கூர்த்த அத்திரம்போன்ற கண்க 
ளில் . முத்தும் பொன்னும் கொழிக்கு மென்றால் ; முத்து - கண்ணீர்த்துளி; 
பொன் - பசலை; “ ஆய்மல ருண்கட் பசலை ( அகநானூறு , ருஉ : கச ) ; “ கண் 
பசலை பூத்த காமம் ” (சீவகசிந்தாமணி , உஙக . ) அத் திரவியத்தின் கண் ஆசை 
கொள்வார் ஆர் ; அத்திரவியம் ; அ : நெஞ்சறிசுட்டு , அம்புலியை - சந்திரனை . 
அந்திநேரத்து இரவியென்று எண்ணார் கூழைப்பதியன்பர் . மருங்கை நெருங்கு 
தனபாரத்தி . - தனபாரத்தையுடைய பாங்கிமார்களே . 

இச்சமயத்தில் , நீர் பொருள்தேடப் பிரிந்து செல்லுதல் பொருந்தாதென் 
பது கருத்து. 

" வானக்கடிமதிற்றில்லை " (திருச்சிற் . கூ கூடு ) என்னும் செய்யுளைப் 
பின்பற்றி வந்தது இது , 

இது தலைமகன் பொருள்வயிற் பிரியக்கருதியவழிப் பாங்கி தோழிமார்களை 
கோக்கிக் கூறியது . 


92. அன்பரி வைத்த சரணார விந்த னயன்சிரத்தை 

முன்பரி வைத்தனி வாளுகி ரோன்சமண் முற்றுமற 
என்பரி வைத்தனுவாக்கி தன் தந்தை பிராசைவெற்பா 

நின்பரி வைத்தளர் நீயே யவட்கு நிகழ்த்துகவே . 
( கு உரை . ) அரி அன்புவைத்த முன்பு அரி - முன்னமே அரிந்த . 
வை தன வாள் உகர் கூர்மையையுடைய ஒப்பற்ற வாள் போன்ற நகம் , 
என்பை , அரிவைத்தனு ஆக்கி - பெண்ணின்வடிவமாக்கின திருஞானசம்பந்த 
மூாத்திநாயனாருடைய. வெற்பா - தலைவனே . நின் பரிவை - உன் வருத் 
தத்தை . தளர் நீயே - தளர்வுற்றிருக்கும் நீயே . நின் பரிவை நீயே நிகழ்த்துக . 

து , பாங்கி நின்குறை நீயே சென்றுரை யென்றல் . 


40 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


93. நிகராலை யஞ்சிலை வாணுதற் கென்னுமன் னேமயக்கம் 

தகராலை பநுண் மருங்குன்மின் னார்க்குத் தணியுங்கொலோ 
பகராலை யம்பை யணைகொண்ட மால்பணி யும்பதத்தார் 
மகரா லையவிட முண்டோர்தென் கூழை வரதருக்கே . 
( 5.உரை . ) ஆலை அஞ்சிலை - கரும்பாகிய அழகிய வில் , வாணுதற்குச் 
சிலைநிகர் என்னும் அன்னே . தகரால் - ஆட்டினால் . ஐயம் - சந்தேகம் . மின் 
னார்க்குத் தகரால் மயக்கந் தணியுங்கொல்லோ. ஆலை - ஆலிலையை . அம்பை - 
நீரையுடைய கடலை . ணை பாயல் . மகராலைய விடம் - கடலிற்றோன்றிய 
விடத்தை . வரதருக்குப் பகர் . 

இது , வெறியெடுத்தவழிப் பாங்கி செவிலித்தாயை நோக்கி அறத்தொடு 
நிற்றல் . 

பி - ம் . என்னுமின்னே 


94. வரந்தரு வார்தென் வரராசை யீசர் வயங்கியசிக் 

துரந்தரு வாவுரி யாடையர் மாமலைத் தோகைபங்கர் 
நிரந்தரு வாயுரு வாயெங்கு நின்றரு ணின்மலரொண் 
காந்தரு வாவென்று லோபரை யேத்துங் கருத்தறவே . 
( த - உரை . ) சிந்துரம் - யானையை . தருவாக உரித்த - மரத்தின் தோலை 
உரிப்பது போல உரித்த . நிரந்து - நிரம்பி . அருவாய் உருவாய் நின்றருள் 
நின்மலர் . தரு ஆ வென்று - கற்பகமே , காமதேனுவே யென்று ; தரு கற்பக 
மென்னும் பொருள தாய்நின்றது ; “ தருக்காவலா " ( திருவரங்கத்தந்தாதி , சு ) ; 
" ஓதியிலை வேலை வளர்ப்பாய் தருவை யொடித்தெறிந்தே " பழமலையந்தாதி , 


வராசையீசர் , ஏத்தும் கருத்தற வரந்தருவார் ; அவரை எத்துங்க ளென்ற 
படி . இது விற்பூட்டுப்பொருள்கோள் . 

பி - ம் . ஆடையர் பச்சைக் கவுரிபங்கர் 


95. அறந்திருக் தாநின்ற ராசையெந் தாயணங் கென்வயிற்றிற் 

பிறந்திருந் தாளன்று தொட்டுயர் வானிற் பிறந்தநிலா 
நிறந்திருந் தார்புசங் காய்ந்த நகையென்று நின்று தன்னை 
மறந்திருக் தாதளை பூங்கொன்றை யொன்று மறந்திலளே . 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


( த -உரை. ) அறம் - தருமம் . அணங்கு - தலைவி . இருந்தாள் - கவலை 
ஒன்றி வளர்ந்துகொண்டிருந்தாள் . அன்று தொட்டு - தேவரீரைக்கண்ட அன்று 
தொட்டு ; அன்று : நெஞ்சறிசுட்டு , திருந்தார் - பகைவருடைய , நிலாவின் 
நிறமானது , திருந்தார் புரத்தைக்காய்ந்த நகையிற் றோன்றிய தீயைப்போல்வது ; 
சந்தான் அதன் சமரிலன்று , பொருந்தார் புரத்திட்ட தீப்போன் மதியம் புறப் 
பட்டதே ” ( தனிப்பாடல், ) என்று - என்று சொல்லி , தன்னை மறந்து - அவச 
மாகி , இரு தாது அளைந்த பூங்கொன்றை ஒன்றைமட்டும் மறந்திலள் . நற்றாய்க் 
கும் தனக்கும் உள்ள ஒற்றுமைபற்றி என் வயிற்றிற் பிறந்திருந்தாளென்றாள் . 

இது செவிலிகூற்று , 
96. திலக மெழுது நுதல்பாகர் கூழைத் திகம்பார்க்கன் 

பிலக மெழுகி னுருகேம்வெவ் வேறெய்து மைம்புலனை 
விலக மெழுபவ மெவ்வாறிங் கோயுமண் விண் முதலாம் 

உலக மெழுமென் குமிழியென் பாரறி வுள்ளவரே . 
( த - உரை . ) திகம்பார்க்கு அன்பில் மெழுகின் அகம் உருகேம் . வெவ் 
வேறு எய்தும் ஐம்புலனை விலகம் ; விலகம் - நீங்கமாட்டேம் . எழுபவம் - எழு 
வகைப் பிறவி. இங்கு எவ்வாறு ஓயும் , உலகு அம் எழு மென்குமிழி என்பார் . 
97. உள்ள முருக வொழியாத பாவியுள் ளத்திலுள்ள 

கள்ள முருக வருள்வதென் றோசெங் கமலமுகை 
விள்ள முருகலர் கூழைப் பிரான்விண்ணு ளோர்கள் சிறை 

தள்ள முருகனை யீன்றே யருள்சிவ சங்கரனே . 
( த - உரை . ) உருக ஒழியாத - உருகுதற்கு நேரமில்லாத . கள்ளம் 
முருக - கபடம் கெட ; இது முருங்க என்பதன் விகாரம்போலும் , முருகு 
அலர் - மணம் பரக்கின்ற . சிறை தன்ள - சிறையை நீக்க , 

சிவசங்கரனே ! அருள்வதென்றோ . 
98. சங்கர நாரணர் தென்வர ராசைத் தனிக்குழைவெண் 

சங்கர நாரண நம்பான்மின் னார்க்குத் தவித்திடுநெஞ் 
சங்கர நாரண வேளெரித் தோர்சது வேதபிர 

சங்கர நாரணங் கோர்பாக சென்றஞ் சலித்தெண்ணுமே , 
( த - உரை . ) வெண்சங்கைக் குழையாக உடைய அரனார் . நம்பால் 
அண்ண . ரணவேள் - போரைச் செய்யும் மன்மதனை . வேதபிரசங்கர் : “ விப் 
பிர சங்கந் தமிழ்வாணர் சங்கம் விளங்குறுகல் , விப்பிரசங்கம் " (திருக்குற்றல 
யமக வந்தாதி . ) அ நார் அணங்கு - அழகிய அன்பையுடைய உமாதேவியார் . 
நெஞ்சம் கரம் நா - நெஞ்சமே , காமே , நாவே . எரித்தோர் , பிரசங்கர் , பாகர் 
என்று துதித்து அஞ்சலித்து எண்ணுங்கள் ; இஃது எதிர்நிரனிறை , 


சங்கரநயினார் கோயில் அந்தாதி . 


99. எய்தனந் தீவிட மானவர் மாமல ரேசன் சென்னி 


- 
Psa 


:: 


Dool 


0.0 


( த - உரை . ) எய்து அனம் தீவிடம் ஆனவர் - எய்திய அன்னத்தை விட 
நாகப் பெற்றவர் ; மலரேச்ன் - பிரமன் : 


i00 . 


.. 


4 


3. 


Paa 


20p 


... 


6.6 


: 


: 


-- 


செய்யுள் முதற்குறிப்பகராதி . 


(எண் - பக்க எண் . ] 


34 


அஞ்சமனைய 18 காண்ப்பதஞ்சலி 32 பகலவனங்கண் 37 
அணங்கரசே 38 காணாதிருவரடிமுடி 27 | படுத்திருக்குந்தளிர்ப் 9 
அரும்பாதகஞ் 5 

காமனம்பாலிடர் 29 பனியாழியங்கண் 38 
அல்லியமளும் 38 காயந்தகன 24 பாதாரவிந்த 

15 
அளித்தடங்காவி 23 | காரங்கடுக்க 31 பார் தந்த 

1 
அற்புதவந்தரி 26 காலங்கலைந்தர 31 

பான்லங்கண்ணி 

4 
அறந்திருந்தா 40 குயிலாயமாமனை 33 பிடிக்கும்பிடி 

7 
அறுகாரரவணி 

11 குருக்குக்கலாமதி 14 பு வனச்சராசரங் 

16 
அன்பரிவைத்த 39 குழகரிமாசல 

3 | பூங்கமுகாரஞ்சொரி 33 
ஆவிக்குமாவியனைய 3 கூரத்திரவிழி 39 பூவையமா தவன் 

37 
இடுவந்தி 

21 

கேளரவாசனன் 12 பெற்றத்திலகவுலா 27 

கைக்கயமன்றும் 
28 

32 | பொரவியந்தானொலி 12 
இயலருகாவணம் 

கொடுங்கலியானை 
இல்லையரும்பவம் 

20 பொருந்தந்தி 14 
கொழுந்தாமதிக் 12 போனக 

பனகனஞ்சு 8 
இழையாவையும் 25 

சங்கரநாரணர் 41 மககைக்குவாம் 23 
இள நதென்றலை 5 
சுரராசையால் 10 

மடங்கலைவாரண 35 
இன்றேனனைய தமிழ் 9 

செய்யவம்போருக 10 மதியாதவனிரு 36 
உரைக்கடங்காது 2 சோர்வருமந்த 20 மயங்கத்தராதல 

19 
உள்ள முருக 

41 

ஞானவரராசை ( காப்பு ) 1 மாதரையம்பா 11 
எதிராடியங்கமிலான் 26 

தகாம்புனை குழல் 14 மாலையிராவணப் 17 
எய்தனந் தீவிட 42 தஞ்சமளிக்க 

2 | முயலகனகமுரிய 35 
ஏற்றினனாக 19 தவமணிமாலொழி 25 முன்னிலங்கேசன் 7 
ஐ யானனத்தன் 8 தானவரப்புரம் 36 மெல்லியராக 8 
ஒழியாயிரங்கலை 

22 | திலகமெழுதுநுதல் 41 மேகத்தன் வுகுழல் 13 
கங்குலைமாலையனைய 30 தென்மலையத் தமிழ் 16 மேவியகங்கை 18 
கடந்தந்தன் 30 | தேனாகாக்குளிர் 2 வந்திக்கமிலங் 

22 
13 தையலருந்தளிர் 24 வாந்தருவார் 40 
கண்டலம்போ திரண் 29 தொடரும்பலபிணி 17 வரைக்கேகய் 35 
கண்ணிக்கரும்புயர் 30 தொடிகைக்கு நீங்கும் 6 வன்னிகரந்தை 28 
கருந்தாரணிகுழல் 32 நாரமறுகுகளை 26 வாகைக்கணை 37 
கருமங்கவலைநெறி 

29 நிகராலையஞ்சிலை 40 வீத்துருமத்தனி 7 
கலங்குதலைச்செய் 

4 நித்தம்பயிலா 20 வேலாவலைய 15 
கற்பகக்காநிழல் 

28 நினைவாரி தய 24 | வையகமத்தனையும் 34 
இறையரவம்புலி 6 ) நேராயனங்கன் 10 


கடவாரண 


